WITH COURAGEAND FAITH 


ANNAMALAI UNIVERSITY 


கோண 


கணிதம் 


( TRIGONOMETRY ) 


OR 


H 


By 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தாரால் 

வெளியிடப்படுவது 


NH 


1949 


lo38 


E AND FAITH 


ANNAMALAI UNIVERSITY 


கோண கணிதம் 


( TRIGONOMETRY ) 


ஆக்கியோன் : 


T. K. மாணிக்கவாசகம் , M. A. , L. T. 

கணித ஆசிரியர் , 
டாக்டர் அழகப்ப செட்டியார் கல்லூரி , 

காரைக்குடி 


KE 


11 


WITH COURAGE 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தாரால் 

வெளியிடப்படுவது 


1949 


* HADRAC 
- 600 


B5 
N 49 


Printed at : 
The Trichinopoly United Printers Limited . 

Trichinopoly - 4-5-49—500 


xus 


M 


Liens 


110389 


முன்னுரை 


நம் நாட்டுத் தலைவர்கள் கல்லூரிப் பாடங்களையும் தாய்மொழி 

யில் ஐந்தாண்டளவில் கற்பிக்க வேண்டுமென்று கூறி 
வருகின்றனர் . அக்கொள்கை போற்றத்தகுந்ததில் ஒன்றாகும் . 
அதற்குரிய பாடப் புத்தகங்கள் தமிழ் மொழியில் இல்லாதது 
ஒரு பெருங் குறையேயாகும் . அக்குறையை நீக்கும் பொருட்டு 
யானும் " கோண கணிதம் " ( Trigonometry ) என்னும் நூலை 
தமிழ் மொழியில் எழுத முற்பட்டேன் . 


தென்னிந்திய பல்கலைக்கழக நடுத்தர வகுப்புக்குரிய கோண 
கணிதப் பகுதிகள் இந்நூலின்கண் அடங்கியுள்ளன . இந்நூலில் 
சென்னை மாகாணத் தமிழ்ச்சங்கத்தினின்றும் வெளியிடப்பட் 
டுள்ள கலைச்சொற்கள் கையாளப்பட்டுள்ளன . 


இந் நூலை எழுதி வெளியிடும்படித் தூண்டியும் , அதையே 
அச்சிட்டு உதவியும் செயலாற்றிய அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் 
செயற்குழுவினருக்கும் , இந்நூலை ழுதிவருங்கால் அவ்வப் 
போது எனக்கு ஆலோசனை கூறிவந்த ஆந்திர பல்கலைக்கழகப் 
பேராசிரியர் , டாக்டர் A. நரசிங்க ராவ் , M.A. , L.T. , D.Sc. , 
அவர்களுக்கும் , கையெழுத்துப் 

கையெழுத்துப் பிரதியைப் பார்வையிட்ட 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் வித்துவான் 

வெள்ளைவார்ணனார் அவர்களுக்கும் , அச்சுப் பிரதியைப் 
பார்வையிட்டு உதவி புரிந்த எனது நண்பர் வித்துவான் 
க . தேசிகன் அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக . 


காரைக்குடி , 
2-5-49 . 


T. K. மாணிக்கவாசகம் 


பொருளடக்கம் 


அதிகாரங்கள் 


பக்கம் 


5 . 


1. கோணங்கள் அளக்கும் முறைகள் 

1 
2. குறுங்கோணத்தின் கோண கணிதத் தகவுகள் 

6 
3. உயரங்களும் , தொலைகளும் 

28 
4 . எல்லாவிதப் பருமனுடைய கோணங்களும் , அவற்றின் 

தகவுகளும் சில துணைக்கோணங்களின் தகவுகள் 38 
கூட்டுக் கோணங்களின் தகவுகள் 

55 
6. பெருக்கல் , கூட்டுத் தொகைகளை ஒன்றை மற்றொன்றாக 
மாற்றல் . 

85 
7. முக்கோணத்தின் பண்புகள் 

104 
8. முக்கோணத்தின் பண்புகள் ( தொடர்ச்சி ) 

.. 128 
9 . மடக்கைகள் 

166 
10. முக்கோணத்தின் தீர்வுகள் 

181 
11. உயரங்களும் , தொலைகளும் ( தொடர்ச்சி ) 

213 
12. சமன்பாடுகளின் தீர்வுகள் 

233 
13. கோண கணித சார்பலங்களது கோட்டுப் படங்கள் 257 
விடைகள் 

275 


: 


283 


அனுபந்தம் - கலைச்சொற்கள் 


வாய்பாடுகள் 


தொகுதி பக்கம் 


sinº0 + cos 0 = 1 


15 9 


1 + tan ? A = seco 


15 10 


1 + cot n = coseco 


15 10 


sin Ꮎ 

= tan , 
0 


cos e 


cos 


= cot 0 
sin 0 


15 11 


19 22 


. 

20 } 
sin 60 ° = 13, cos 60 ° = , tan 60º = 13 


sin 0 ° = 0 ; cos 0 ° = 1 ; tan 0º = 0 
cosec 0 ° = oo , sec 0 ° = 1 , cot 0 ° = oo 
sin 90º = 1 , cos 90 ° = 0 , tan 90º = 0 
cosec 90 ° = 1 , seo 90º = 0 , 

= 0 , cot 90º = 0 


20 


2 


21 23 


V3 


sin 30º = 1 , cos 30º = 


1 
tan 300 = 


2 


V3 


1 


sin 45º = 


1 
COS 45 ° = 


tan 45º = 1 


22 24 


V2 : 


23 26 


35 45 


sin ( 90 ° -0 ) = cos , cos ( 90 ° -0 ) = sin e 
tan ( 90 ° -0) = coto , cosec ( 90 ° -O = sec O 
sec ( 90 ° - 0 ) = cosec 0 , cot ( 90 ° -0 ) = tan 
sin ( -2 ) = - sin o , cos ( -0 ) = cos e 
tan ( -0 ) = - tan 0. cosec ( -6 ) = - cosec o 
sec ( -6 ) = sec 0 , cot ( -0 ) = - cot 6 
sin ( 90 ° -0 ) = cos , cos ( 90 ° - 0) = sin 0 
tan ( 90 ° -0 ) = cot , cosec ( 90 ° - 0 ) = sec 0 
sec ( 90 ° -0 ) = cosec 0 , cot ( 90 ° -O = tan 
sin (90 ° + ) = cos o , cos ( 90 ° +0 ) = - sino 
tan ( 90 ° + 0 = -coto, cosec ( 90 ° + 0 = sec 0 
sec (90 ° + 0 = - cosec 0 , cot (90 ° +8) = - tan e 
sin ( 180 ° -0) = sin , cos ( 180 ° -0 ) = -coso 
tan ( 180 ° - 0 ) = - tan , cosec ( 180 ° -0 = coseco 
sec (180 ° --0) = - sec 0 , cot (180 ° - 0 ) = - cote 


36 46 


37 47 


38 48 


viii 


தொகுதி பக்கம் 


39 


49 


44 55 


45 56 


tan ( A + B ) = 1 --tan A tan B 


47 61 


sin ( 180 ° + 0 = -sin , cos ( 180 ° + 0 = - cos 
tan ( 180 ° + 0 = tan 8 , cosec ( 180 ° +8 ) = -cosec 
sec ( 180 ° + 0 ) = - sec 0 , cot ( 180 ° +0 ) = cot 
sin ( A + B ) = sin A cos B + cos A sin B 
cos ( A + B ) = cos A cos B - sin A sin B 
sin ( A - B ) = sin A cos B - cos A sin B 
cos ( A - B ) = cos A cos B + sin A sin B 

tan A + tan B 
1 -tan 

tan A - tan B 
) 

1 + 
sin 2A = 2 sin A cos A 
cos 2A = cos ? 

Asin A = 2 cog ? A - 1 
= 1-2 sinA 

2 tan A 
tan 2A 

1 - tanº A 
sin 3A = 3 sin A - 4 sin . A 
cos 3 A = 4 cos3A - 3 cos A 

3 tan A - tan A 
tan 3A = 

1-3 tar’A 


49 


65 


53 76 


sin 18 ° = 

√5 - 1 

4 


cos 18 ° 


( 10 + 245 ) 

4 


54 76 


V5 +1 


57 85 


cos 360 

4 
2 sin A cos B = sin ( A + B ) + sin ( A - B ) 
2 cos A sin B = sin ( A + B ) - sin ( A - B ) 
2 cos A cos B = cos ( A + B ) + cos ( A - B 
2 sin A sin B = cos ( 4 - B ) -cos ( A + B ) 

C + D 
sin C + sin D = 2 sin 

COS 
2 

2 

C + D C D 
sin C - sin D = 2 cos sin 

2 

2 

C + D C - D 
cos C + cos D = 2 cos 

2 

2 


C - D 


59 


88 


COS 


D - C 


C + D 
cos C - oos D = 2 sin 

2 


ein 


2 


ix 


தொகுதி பக்கம் 


a 


b 
sin Asin B sin C 


= 2R 


63 104 


c2 = 6 + a ? - 2ab cos C 


2 


cos C = 


a2 + 62 - c 

2ab 


cOS A 


62 + c ? - a 

2bc 


64 105 


cos B = 


c ? ta - 

2ca 


a = b cos C + c cos B 
b = C COS A + a cos C 
c = a cos B + b cos A 


65 106 


sin A = 


2 
bc 


& ( s - a ) (s -b) ( s -c) 


66 107 


A = ab sin C = 4 bc sin A = ca sin B 
A = VS ( 8 - a ) (s - b ) ( 8 -c) 

abc 
4R 


67 108 


A 
sin 

2 


( s - C ) ( s - a ) 


A 


8 — b ) (8 — c), sin 


W 


B 
2 


bc 


ca 


sin 


C 
2 


N 


( s - a ) ( 

sb) 
ab 


68 109 


A 
cos 

2 


s (3-6 ) 


✓ 


s ( 8 - a 

bc 


B 
COS 

2 


✓ 


ca 


С 
COS 

2 


8 ( 8-0 ) 

ab 


69 110 


B 


( s — C) ( s - a), 


А 
tan 

2 


N 


(8 - b ) (s - c), tan 
s 8 - a ) 

с 


2 


v 
V 


S ( 8-5 ) 
( 8 - a ) (8—6 ) 

S (SC) 


70 111 


tan 

2 


B - C 
tan 

2 


b - c 
btc 


cot 


A 
2 


71 111 


= 376 


தொகுதி பக்கம் 


A 


2 


S 


B 


r = ( s - a ) tan 


A 
2 


( s — b ) tan 2 = ( 3 - c ) tan 


C 
2 


75 128 


А B C 
r = 4R sin sin sin 

2 2 2 


A 
8-6 


re 
S - a 


Vs 


77 131 


А 


r = 8 tan 


B 
2 


P , = s tan 


C 
13 = s tan 

2 


2 


77 132 


Ti 


ra 


A B 
== 4R sin 
COS COS 

2 2 2 

А B C 
= 4R COs 

sin cos 
2 2 2 

А B C 
= 4R COS 

COS sin 
2 2 


77 132 


/ 3 


} 


79 140 


ஒரு முக்கோணத்தில் 0 செங்கோட்டு மையமானால் 

OA = 2R cos A , OB = 2R cos B , OC = 2R cos C 
QFDOLO CLOSC 55 T 2007 Š S T 5531 567 

R sin 2A , R sin 2B , R sin 20 


80 141 


செவ்வடி முக்கோணத்தின் சுற்றளவு 

= 4R sin A sin B sin C 


81 141 


செவ்வடி முக்கோணத்தின் பரப்பு 

2 Acos A cos B cos C 


82 142 


C 
I , I , = 4R cos 

2 


A 
I , I , = 4R cos 

2 

B 
I , I , = 4R cos 

2 


85 144 


AII, I , = 2R8 


86 145 


с 


II , = 4R sin 


А 
2 


B 
II , = 4R sin 

2 


, I. = 4R sin 


87 146 


2 


SI = R - 2 Rr 


88 146 


SI , = R2 + 2Rr , 


89 148 


X1 


தொகுதி பக்கம் 


90 150 


92 154 


с 


SO = R V. 1-8 cos A cos B cos C. 
AD = 26 + 2c ? - a2 
BE = I 2c2 + 2a ? - b2 
CF = } → 2a2 + 262 
cot 0 = 1 ( cot B - cot C ) 

26 sin C 
sin 0 = ✓ 26 + 2c2 -- a 

? 

2bc 
LA- ன் உள் சமவெட்டியின் நீளம் = 

btc 


93 154 


93 154 


2 


CO8 


A 
2 


94 157 


2bc 


LA- ன் வெளி சமவெட்டியின் நீளம் = 


A 
gin 

2 


94 157 


c - b 


sin 0 = sin a rooftor 0 = n + ( - 1 )" a 


137 234 


Cos 0 = cos a 


0 = 2nd 


138 236 


tan o = tan a 


o = n + a 


139 238 


A 


sun 


+ ✓ 1 + sin A + ✓ 1 - sin A 


142 250 


2 


} 
:) 


cos 

2 


V1 + sin AFV - sin A 


142 250 


அதிகாரம் 1 


கோணங்கள் அளக்கும் முறைகள் 


1 . முன்னுரை : - பண்டைக் காலத்திலே , கணித நூற்றுறைகள் 
பல பல இந்திய நாட்டில் தோன்றி வளர்ந்து வந்தன . அத்துறைகளில் 
ஒன்று கோண கணிதமாகும் . கணிதப் பேராசிரியர்களான ஆரியபட்டர் , 
பிரமகுப்தர் , பாஸ்கரர் முதலியோர் இச்சிறு குழவியை வளர்த்த பெரு 
மக்களாவர் . அவர்கள் இத்துறை நூலை வளர்த்து ஆளாக்கி உலகினுக் 
கீந்தனர் என்றால் தற்பெருமையாகாது . அன்னாரின் பெரும் பெரும் 
கணித நூல்கள் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு , அரபிநாட்டின் 
வாயிலாய் ஐரோப்பிய நாடுகளை 

நண்ணியது . 

இந்தியாவினின்றும் 
ஊற்றெடுத்துச் சென்ற இச் சாத்திரம் ஐரோப்பிய நாடுகளில் பாய்ந்து 
பேராறாக மாறியது . 17 ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப முதற்கொண்டு இத் 
துறையில் வளர்ச்சி ஆக்கம் பெற்றது . 


. 


முக் 


இச்சாத்திரத்திற்கு ஆங்கிலத்தில் Trigonometry என்று 
பெயர் . கிரேக்க மொழியில் Trigonometry என்ற சொல் 
கோணத்தின் அளவு எனப்பொருள்படும் . ஆனால் இந்நாளில் கோண 
கணிதத்தின் ஒரு பிரிவே முக்கோணத்தைப்பற்றியதாகும் . ஒரு பெரும் 
பகுதி மட்டகோணகணிதமெனவும் ( Plane Trigonometry ) , மற்றோர் 

கோளகோணகணிதமெனவும் ( Spherical Trigonometry ) 
அமைந்திருக்கின்றன. 


பகுதி 


* 


“ The Science of Trigonometry , in its infancy was fostered 
on the Indian Soil and several distinguished Hindu mathematicians 
like Aryabhatta , Brahma Gupta and Bhaskara , have contributed 
in no small measure for its advancement . Their mathematical 
works embodying the results of their researches were translated 
into Arabic by the Arabs and through them they reached 
Europe . 

“ Trigonometry was invented to supply practical needs 
and its development in the earlier stages were due to men 
of the Egyptian , the Hindu and Semitic races . 

" Whatever advance was made in Trigonometry during 
the thousand years after Ptolemy , was due to Hindus and Arabs . 

--Dr . Murray . 
“ Hindu Trigonometry is meritorious but rests on arithmetic 
more than on geometry .” - Cajori - History of Mathematics, 


2 


கோண கணிதத்தின் எளிய பகுதிகளின் உதவி கொண்டு , உயரமான 
பொருள்களின் உயரங்களையும் , தொலைப்பொருள்களின் தொலைகளையும் , 
குறிப்பிட்ட வடிவங்களின் பரப்பளவுகளையும் அளக்க இயலும் . வான 
நூல் , பௌதிக நூல் போன்ற பல பல துறைகளில் மலிந்து கிடக்கும் 
அறிவை அடைவதற்குக் கோண கணிதத்தின் அறிவு மிகவும் இன்றி 
யமையாததாகும் . இன்று கோண கணிதம் ஒரு பெரும் வளர்ச்சியைப் 
பெற்றிருக்கிறது . அதன் நுட்பங்களை அறிய உயர் தர கணிதப் படிப்பு 
அவசியமாகிக்கொண்டுவருகிறது . ஆனால் இச்சிறு நூல் கோண கணிதத் 
தின் எளிய பகுதிகளையே விளக்க முற்படுகின்றது . 


2 . கோணங்களை அளக்கும் முறைகள் ( measurement of 
angles ) : - இந்நூல் கோணங்களைப்பற்றிய நூல் ஆதலால் முதலில் 
கோணங்களை அளக்கும் முறைகளைப்பற்றிப் படிப்போம் . கோணங்களை 
அளப்பதற்கு ஏதாவதொரு நிலைத்த அலகு ( unit ) இருத்தல் வேண்டும் . 
முதலாவதாக நம் மனதில் தோன்றும் அலகு செங்கோணமெனினும் , 
நடைமுறையில் அதைக்கொண்டு சிறிய கோணங்களை அளப்பதற்கு வசதி 
யில்லாததால் , வேறு சிறிய அளவுடைய அலகுகள் இருப்பது இன்றி 
யமையாததாகும் . தற்சமயம் இரண்டு முறைகள் நடப்பிலிருக்கின்றன . 
ஒன்று அறுபான் பகுப்பு முறை ( sexagesional measure ) , மற்றொன்று 
நூற்றின் பகுப்பு முறை ( centesimal measure ) . இம்முறை இரண்டி 
லும் கையாளும் அலகுகள் , ஒரு செங்கோணத்தின் பகுதிகளாகும் . 


3. அறுபான் பகுப்பு முறை : - இம்முறை முற்காலப் பேபிலோனி 
யர்களால் ( Babylonians ) * வகுக்கப்பட்டது . தற்சமயம் உலகமெங்கும் 
இம்முறைதான் நடப்பிலிருக்கிறது . இந்த முறையில் ஒரு செங்கோணம் 
90 சம பங்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது . அவை ஒவ்வொன்றிற்கும் 
பாகை ( degree ) என்று பெயர் . பாகை 60 கலைகளாகவும் 
( minutes) , ஒரு கலை 60 விகலைகளாகவும் ( seconds ) பிரிக்கப்பட் 
டிருக்கிறது . 1 , 1 , 1 " என்ற குறிகளால் முறையே ஒரு பாகை , ஒரு 
கலை , ஒரு விகலை என்பவைகளைக் குறிப்பிடுவது மரபு . 


Babylonian Science has made its impress upon modern 
civilization . Whenever a surveyor copies the readings from the 
graduated circle on his theodolite , whenever the modern man 
notes the time of day , he is , unconciously but unmistakably 
doing bomage to the ancient astronomers on the banks of 
Eupharates . -- Cajori - History of Elementary Mathematics,, 


3 


ஆகவே 60 விகலைகள் ( 60 " ) கொண்டது ஒரு கலை ( 1 ) 
60 கலைகள் ( 60 ) 

ஒரு பாகை ( 1 ) 
90 பாகைகன் ( 90 ) 

ஒரு செங்கோணம் . 


4. நூற்றின் பகுப்பு முறை : - இம்முறையில் ஒரு செங்கோணத்தை 
100 கிரேடுகளாகவும் ( grades ) , ஒரு கிரேடை 100 கலைகளாகவும் , 
ஒரு கலையை 100 விகலைகளாகவும் பிரித்துள்ளனர் . 19,1 , 1 " என்ற 
அடையாளங்களால் கிரேடு , கலை , விகலை என்பவைகளைக் குறிப்பிடுவது 
வழக்கம் . 


கணக்கீடுகளில் எப்பொழுதும் அறுப்பான் பகுப்பு முறையே கையாளப் 
படுகிறது . பிரான்சு புரட்சிக்காலத்தில் பிரான்சில் நூற்றின் பகுப்பு 
முறை வகுக்கப்பட்டது . ஆனால் அறுபான் பகுப்பு முறைப்படி அமைத்த 
வான நூல் , மாலுமி நூல் முதலியவைகளுக்குப் பயன்படும் வாய்பாடுகளை 
மாற்றி அமைக்க வேண்டுமாதலால் , பிரான்சில் கூட இம்முறையை நடப் 
புக்குக் கொண்டுவரவில்லை . 


5. இம்முறைகள் இரண்டையும் தவிர உயர்தர கணிதத்தில் 
வட்ட முறை அளவு ( circular measure ) என்ற வேறொரு முறை 
பயன்படுத்தப்படுகிறது . இம்முறையில் மற்ற முறைகளைப்போல் 
கோணத்தைச் செங்கோணத்தின் கீழ்மடங்காகவோ அல்லது மேல் 
மடங்காகவோ அளக்காமல் , ஆரையன் ( radian ) என்ற கோணத்தை 
அலகாக வைத்து , அதன் மூலமாக கோணங்கள் அளக்கப்படுகின்றன. 


6 
. 


ஆரையன் வரையறை : -- ஒரு வட்டத்தில் , அதன் ஆரையை 
(radius ) நீளமாகக் கொண்ட வில் 
( aro ) மையத்தில் உண்டுபண்ணும் 
கோணம் ஆரையனாகும் . 


B 


T 


ஆரையை / என்று வைத்துக் 
கொள்வோம் . ந்த வட்டத்தில் 
வட்ட வரையில் 

நீளமுடைய 
AB என்ற வில்லை எடுத்து A , B- ஐ 
வட்டத்தின் மையமான 0 வோடு 
இணைத்தால் , AOB என்ற கோணம் 
ஆரையனாகும் . 


A 


படம் 1 


4 


7. ஆரையன் ஒரு நிலைக் கோணமாகும் ( Constant angle ) : 


எல்லா அளவு திட்டங்களிலும் அலகு நிலைத்ததாக இருத்தல் 
வேண்டும் . ஆகவே ஆரையன் ஒரு நிலைக் கோணம் என்று நிறுவுவோம் . 

AP ஐ கால் வட்டமென்றும் , 
வில் AB ஐ - என்றும் வைத்துக் 
கொள்வோம் . 


ஆகவே 


TTT 
AP = 1 (21 ) 

2 
P 

ஒரு வட்டத்தின் மையத்தி 
லுள்ள இரண்டு கோணங்களின் 

விகிதம் அவைகளை உண்பெண்ணும் 
B 

வட்ட வில்களின் விகிதத்திற்குச் 
சமமென்று வடிவ கணித நூலில் 
படித்திருக்கிறோம் . 


A 
படம் 2 


2 


ஆகவே LAOB வில் AB T 
LAOP வில் APT 

2 


TT 


.. LAOB = 


2 

LAOP 
T 


( அ - து ) ஒரு ஆரையன் = 


2 

X ஒரு செங்கோணம் . 
TT 


செங்கோணம் நிலைத்ததாக இருப்பதால் , ஒரு ஆரையனும் நிலைத்த 
தாக இருக்கின்றது . 


T 


பொது அளவற்ற ( incommensurable ) எண்ணாகும் . 
வழக்கமாகக் கொள்ளும் அதன் அண்ணளவுகள் ( approximate values ) 
3.1416 , 155.2 . ஆரியபட்டர் எக்கு கொடுத்த மதிப்பு 3.1416 
ஆகும் . Tsu Ch ung ( Chinese mathematician ) in the ifth 
century . ......... obtained 
..obtained as upper 

and lower limits 
for T 3-1415927 and 3.1415926 and from these the 
accurate and inaccurate values 113 . 

--Cajori - History of Mathematics . 


5 


8. ஆரையனின் பருமன் ( magnitude ) அல்லது மதிப்பு . 

2 
ஒரு ஆரையன் = 

X ஒரு செல்கோணம், 
T 
180 ° 180 
TT 3.1416 
57 ° - 17 -44-8 " ( அண்ணளவ 

ணளவாக ) * 
ஆகவே 180 ° = 2 செங்கோணங்கள் = 1 ஆரையன்கள் . 

360 ° = 4 செங்கோணங்கள் = 27 ஆரையன்கள் . 
ஆகையால் ஒரு சுற்றுங்கோடு ஒரு முழுச்சுற்று சுற்றினால் அது சுற்றின 
கோணம் 27 ஆரையனாகும். m சுற்றுகள் சுற்றினால் அது சுற்றின 
கோணம் 2m1 ஆரையன்களாகும் . 


பயிற்சி 1. வட்டளவு முறையில் 30 ° -ன் மதிப்பு என்ன ? 
180 = 1 ஆரையன்கள் . 

TT 
30 

ஆரையன்கள் . 
6 


சாதாரணமாக ஆரையன் என்ற சொல்லை விட்டுவிடுவது வழக்கம் . 


T 


ஆகவே 


30 


6 


TT 


" 


இவ்வாறே 45 


= 


60 = 


풍 


4 


3 


T 


பயிற்சி 2. 3 --ன் மதிப்பு அறுபான் பகுப்பு முறையில் என்ன ? 

4 

ஆரையன்கள் = 180 ° . 
37ா 

1809 3T 

X = 135 . 
4 

T 

4 


33 


பயிற்சிகள் 1 
1. பின்வரும் கோணங்களின் வட்டவளவு காண்க . 

30 , 80 ° , 49 , 120 , 175 , 75 , 90 , 15 , 24 , 221 
2. பின்வரும் கோணங்களின் மதிப்புகளை அறுபான் பகுப்பு முறை 
யில் காண்க . 

TT 
தா,,, கா , நா , தா , 47 , 

3 


** Hindus had tables of the half chords or sines and found 
that the are equal in length to the radius contained 3438 i.e. 
57-18 . 

- Dr. Murray . 


அதிகாரம் 2 


குறுங்கோணத்தின் கோண கணிதத்தகவுகள் 

( Trigonometrical ratios ) 


9. செங்கோண முக்கோணம் , தனிக்கணித நூலிற்கு மட்டுமன்றி 
நில அளவு , பௌதிகம் முதலிய நூல்களுக்கும் அடிக்கடி பயன்படும் . 
செங்கோண முக்கோணத்தினது மற்ற இரண்டு கோணங்களும் குறுங் 
கோணங்களாக இருப்பதால் அவற்றைப்பற்றி முதலில் படிப்போம் .. 


-8 


10. குறுங்கோணத்தின் ஆறு வகையான கோண கணிதத் தகவு 
கன் : - A என்ற கோணத்தின் OB சிறையில் ( arm ) , P என்ற ஏதாவது 

ஒரு புள்ளி எடுத்து , அதி 
லிருந்து மற்ற OA சிறைக்கு 
PM குத்துக் கோடு ( per 
pendicular ) வரைக . அப் 
பொழுது OMP என்ற 
செங்கோண முக்கோணத் 

தின் பக்கங்களால் கிடைக் 
- A 

கும் ஆறு தகவுகள் பின் 
படம் 3 

வருவன . 


P 


M 


MPOMMPOM OPOP 
OP OPOM MP OM MP 


வைகள் A என்ற கோணத்தின் கோண கணிதத்தகவுகள் என கூறப் 
படுகின்றன . 


MP 

என்பதை A என்ற கோணத்தின் நெடுக்கை ( sine ) * எனவும் 
OP 


OM 
OP 


கிடக்கை ( cosine ) 


22 


* Al - Battani s work De scientia stellarum was translated into 
Latin by Plato Tiburtinus in the twelfth century . Out of this 
translation sprang the word sinus as the name of a trigono 
metrical function . The Arabic word for sine 

The Arabic word for sine " jiba was derived 
from the Sanskrit jiva . Gajori- A History of Mathematics. 

Page 105 . 


7 


MP 

என்பதை A என்ற கோணத்தின் இருக்கை ( tangent ) எனவும் , 
OM 


OM 
MP 


எதிரிருக்கை ( cotangent ) 


OP 
OM 


எதிர்கிடக்கை ( secant ) 


OP 
MH 


எதிர்நெடுக்கை ( cosecant ) 


வரையறுக்கப்படும் . 


11. இந்த ஆறு தகவுகளைக் கீழ்க்கண்டவாறு எழுதுவதும் சொல் 
துெம் மரபு . 
எழுதும் விதம் 

சொல்லும் விதம் 


COS A 


/ A யின் நெடுக்கை 

sin A ஸையின் A 
கிடக்கை 

காஸ் A ( கொஸயின் A ) 
இருக்கை tan A டேன் A ( டேன்ஜன் A ) 
எதிர் நெடுக்கை cosec . A கொளீக்கென்ற் A 
எதிர் கிடக்கை 

ஸீக்கென்ற் A 
எதிரிருக்கை cot A காட் A ( கோட்டேன்ஜன்ற் A ) 


sec . A 


எல்லாத் தகவுகளும் தனி எண்களாதலால் , கோண 
தகவுகளும் தனி எண்களே . 


கணிதத் 


12. A B C முக்கோணத்தில் ( B = 90 ° , AB = 4 " , BC = 3 " 
என்று வைத்துக்கொண்டால் 

AC = 5 " . 


CC 


BO 


ஆகவே , sin BAC = 


Ac = 3 


5.G 


3 
" 


A B 


cos BAC = 


A = 1 


A4 


B 


4 " B. 


tan BAC = 


B C 
A B 


* 


படம் 4 


8 


- 3 


B , , C , புள்ளிகளை முறையே AB , AC பக்கங்களின் நடுப் புள்ளிக 
ளாகக் கொள்வோம் . அப்பொழுது AB , C , 90° , AB , = 2 " , 
A C , = 2.5 " , B , C , = 15 " . AB , C , முக்கோணத்திலிருந்து 

B , C , 1-5 
sin BAC 

AC . 

2.5 

A B , 2 
cos B , AC , 

2.5 
AC . 

= 1 
B , C 1-5 
tan B , AC , 

A B , 
என அறிகிறோம் . 
ஆகவே , இந்த இரண்டு முக்கோணங்களில் எந்த முக்கோணத்திலிருந்து 
கணக்கிட்டாலும் , A யின் நெடுக்கை , கிடக்கை , இருக்கை முதலிய 
தகவுகளுக்கு அதே மதிப்புகள் கிடைக்கின்றன . ஆகையால் கோண 
கணிதத் தகவுகள் கோணத்தின் அளவை மட்டுமே சார்ந்திருக்கின்றன 
இதை , பின் வருமாறும் நிறுவலாம் . 


कमी 


2 


B 


PP 


A என்ற கோணத்தின் OB சிறையில் P , P , இரண்டு புள்ளிகளை 

எடுத்து 

அவற்றிலி 
P. ருந்து மற்ற OA 

சிறைக்கு PM , P.M , 
இரண்டு குத்துக் 
கோடுகள் வரைக . 
அப்பொழுது OMP , 

OM , P. என்ற 
இரண்டு முக்கோணங் 

A களும் வடிவொத்த 
M 

( similar ) செங் 
படம் 5 

கோண முக்கோணங்க 

ளாகும் . 
MP M , P , 
ஆகவே sin A = 

OP OP , 


அஃதாவது sin A என்பதின் மதிப்பு , MP குத்துக்கோட்டின் 
இருப்பிடத்தைப் பொறுத்ததல்ல , ஆனால் அந்த கோணத்தின் உருவத்தை 
அஃதாவது பருமனைப் பொறுத்தே இருக்கிறது . சுருங்கக் கூறின் , ஒரு 
கோணத்தின் நெடுக்கை , கோணத்தின் ஒரு சார்பலனாகும் ( function ) , 


9 


இதைப்போல மற்றத் தகவுகளும் கோணத்தின் சார்பலனாக இருக்கக் 
காணலாம் . 


13 . தகவுகளுக்கிடையிலுள்ள மாறுபட்ட தொடர்புகள் ( Reci 
procal relations ) :- கோண கணிதத் தகவுகளை வரையறுத்ததிலிருந்து 
பின்வரும் தொடர்புகளைக் காணலாம் . 


cosec A = 


1 
sin A 


sin A = 


1 
cosec A 


1 


1 


SOC A 

A 


cos A = 


cos A 


sec A 


1 

1 
cot A = 

tan A = 
tan A 

cot A 
இத்தொடர்புகளை மாறுபட்ட தொடர்புகள் என்று கூறலாம் . 


14. நாம் அடிக்கடி ( sin A ) , ( tan A ) 4 , ( cos A } } என்பது 
போலுள்ள கோண கணிதத் தகவுகளின் தன் பெருக்கங்களைப் பயன் 
படுத்தவேண்டி வரும் . இவைகளைச் சுருக்கமாக sin A , tan A , cosA 
என எழுதுவது வழக்கம் . எடுத்துக்காட்டாக cot 2A ( cot A } 2 ; 
sin " 0 sin e 

ஆனால் ( cos m ) 1 ஐ cos - 1 ல என்று எழுதக் 
cos " e 

cose 
கூடாது ; ஏனெனின் cos 1 ல என்ற குறி , 3 - ஐ கிடக்கையாகக் கொண்ட 
கோணத்தைக் குறிக்கும் . இம்மாதிரியே sin - la , tan - 1 .. 


7 


15. கோண கணிதத் தகவுகளுக்கிடையிலுள்ள அடிப்படையான 
தொடர்புகள் (fundamental relations ) : 


P 


( 1 ) sin e + cos : 0 = 1 . 


OMP முக்கோணத்தில் , 
M என்ற கோணத்தைச் 
செங்கோணமாகவும் , MOP ன் 
மதிப்பை . என்றும் 
கொள்வோம் . 


04 


M 


படம் 6 


தகவுகள் என்று இருப்பின் கோண கணிதத் தகவுகள் என்று 
கொள்க . 


2 


10 


OM 
அப்பொழுது cos 8 = 


op ; sin 0 = 


MP 
OP 


MP2 

+ 


sin ? 0 + cos20 = 


MP + OM 

O P2 


O P2 

( பிதாகரசின் தேற்றம் ) 
OP 


( 2 ) 


1 + tan 0 = sec 0 . 


tan 


MP 
OM 


MP : 


CAR) 


:: ] + tan ? 0 = 1 + 


OM 


= 1+ 


MP 
OM 


O M + MP2 

OM 


OP2 


OM = sec ? 0 


( 3 ) 1 + cot ? A = cosec 0 . 


coto 


OM 
MP 


OM 
.. 1 + cot ? 0 = 1 + 

MP2 


MP2 + O M O P2 

MP2 MP2 


= cosec 2 0 . 


11 


sin e 


( 4 ) tan 0 


cos e 
sin e 


cos i coto 


cot 6 = 


MP 


sin 0 = 


OP ; 


OM 
cos 6 = 

OP 


sin MP OM MP 
cos o pioProm = tan e . 


sin 0 
26 Gal, tan 0 = 


cos @ 


Cos 0 


இவ்வாறே , cot e = 


sin 0 


பயிற்சி 1 . 


cos A - sin A = 1-2 sin A 67 Bu gun . 
cos A - sin A = ( cos ? A + sin’A ) ( cos ? A - sin A ) 

= cos ? A - sin A 
= 1 - sin A - sin A 
= 1-2 sin2A . 


1 


பயிற்சி 2 . 

sec A - 1 = 2 tan A + tan ATT . 
sec A - 1 = ( sec ? A + 1 ) ( sec A - 1 ) 

= ( 1 + tanº + 1) ( 1 + tan A - 1 ) 
= ( 2 + tan A ) tanºA 
= 2 tanº A + tan A. 


பயிற்சி 3 . 

cos A V ( 1 + cot ? A ) = ( cosec ? A -1 ) 67 07 usia # 
cos A / ( 1 + cotPA ) = cos A ( cosec A ) 

= cOS A cosec A 
= cot A 
= V (cosec A - 1 ) . 


பயிற்சி 4 . 
cos ? A tan ? A cosec A = sin A 6719140 % . 

sin A 1 
cos ? A tan ? A coseo A = cos ? A. 

cos Asin A 


sin A. 


12 


6 - c 


பயிற்சி 5 . 

C - a 
a cos? + b sin A = C 67 or Toro tan o = 

என்று நிறுவுக . 
a cos ? + b sin 0 = C. 
இரண்டு பக்கத்தையும் cos 8- ஆல் வகுத்தால் 

a + b tan20 = c sec ? 0 . 
( 94- ) a + b tan ’ = c ( 1 + tan28 ) . 
.. tan ? ( b - c ) = C - a . 

- 


C - a 


... 


tan o = 


b - c 


பயிற்சிகள் 2 . 


கீழ்க்கொடுத்திருக்கும் முற்றொருமைகளை நிறுவுக . 
1. ( sin 0 + cos 0 ) = 1 + 2 sin cos 0 . 
2. sinº 0 - cos2 0 = 1 - 2 cos ? 0 = 2 sin 0 - 1 . 
3. sin 0 - cos 0 = I - 2 cos ? 8 . 
4. sio A - cos A = ( sin A - cos A ) ( 1 + sin A cos A ) .. 
5. sin A + COS A = ( sin A + cos A ) ( 1 - sin A cos A ) 
6. sinº B + cos B = 2 sin B - 2 sin ? B +1 
7. ( sin A + cos A ) + ( sia A - cos A ) 2 = 2 . 
8. cosec ? A - l = cos ? A cosec ? A. 
9. ( sec 0 + cos 0 ) ( sec 8 - cos 6 ) = tanᵒ 0 + sin ? 0 . 
1 

1 
. + 

= 2 sec ? 0 
1 + sin e 1 - sin e 


10 
. 


11 . 


1 
tan 0 + cot O 


= sin cos . 


12 . 


seca 
cot 0 + tano 

= sin . 
cosec B 
cot B + tan B 

= cos B. 


13 . 


14. tan ’ A – sin ? A = sin A sec ? A. 
15. cos x + sin = 1 – 3 sinº x cos x 
16. sin ? A cos B - cos ? A sinº B = sin ? A - sin ? B. 


13 


17. cos ? A cos ? B - sin ? A sin ? B = cos ? A - sin B. 
18 . cosect B - cott B = cosec B + cot ? B. 
19 . sec ? A tan ? B - tan ? A sec ? B = tan B - tan ? A. 
20 . cos ? A cos B + sin ? A sin B + sin’A cos B + cos A sin ? B = 1 . 


பின் வரும் பயிற்சிகள் சிறிது கடினமானவை : 
பயிற்சி 6 . 


x = a cos 0 + b sin 0 , yra sin 0-6 cos 0 67 15 16 
? + y = a ? +62 

என்று காட்டுக . 
xc ? + yº = ( a cos 0+ b sin e ) ? + ( a sin 0 - b cos ) . 

= a cosa + 2 ab sin cos 6 + sin ? 0 . 
ta ? sinº 0-2ab sin cos 0 +62 cos ? 0 . 
= a ? ( cos ? 0 + sin ? ) +62 ( sin 0 + cos2 e ) 
= a +6 . 


பயிற்சி 7 . 

cos ? B - cos ? A 
tan ? A - tan ’ B = 

cos B cos ? A 


என்று நிறுவுக , 


tan ? A - tan ? B 


sin ? A 
cos ? A 


sin ? B 
cos2 B 


sin ? A cos2 B - sin ? B cos ? A 

cos ? A cos * B 


le 


( 1 - cos ? A ) cos’B - ( 1 - cos B ) cos A 

cos A cos ? B 


cos2 B - cos ? A 
cos ? A cos2B 


பயிற்சி 8 . 

( 1 + sin A + cos A ) = 2 (1+ sinA ) ( 1 + cos A ) 67 MB 46) 4 . 
( 1 + sin A + cos A ) = 1 + sin A + cos A +2 sin A +2 cos A 

+ 2 sin A cos A. 
= 1 + 1 + 2 sin A +2 cos A +2 sin A cos A 
= 2 +2 sin A +2 cos A +2 sin A cos A. 
= ( 1 + sin A ) +2 cos A ( 1 + sin A ) 
= 2 ( 1 + sin A ) ( 1 + cos A ) . 


14 


பயிற்சி 9 . 


cot 0 + 1 + cos 8 


sin 
cot A + 

= cosec 0 என்று காட்டுக .. 
1 + cos o 
sin o cos o 

sin e 
sin e 

+1+ cose 
cos 0 ( 1 + cos 9 ) + sin 

sin 0 ( 1 + cos ) 
COS 0 + cos20 + sine 

sin 0 ( 1 + cos ) 

cos +1 
sin 0 ( 1 + cos ) 

1 
sin 


= cosec O. 


பயிற்சி 10 . 


tan o cot 0 

+ 
1 - cot O l - tan 8 


= sec o cosec 0 + 1 6T OT DU $ 140 . 


tan 6 cot 0 
1 - cot 8 + 1- 

tane 


1 
tan o tan a 

1 +1 - tano 
1 

tan o 


tan ? 

1 
tan 0-1 + tan 0 ( 1 - tan ) 

tan38-1 
tan 0 ( tan 0-1 ) 
( tan 0-1 ) ( tan ? 0 + tan 0 + 1 ) 

tan 0 ( tan 0-1 ) 


tan 0 + tan 6 + 1 

tan o 


sec 0 + tan 0 

tan a 


seca 


tan 0 + 1. 


secde 

cos +1. 
sin a 


= soc cesec @ +1. 


15 


பயிற்சி 11 . 


sin’A tan A + cos ? A cot A + 2 sin A cOS A = tan A + cot A 

என்று காட்டுக . 


இடது பக்கம் 


sin ? A. sin A 

+ 
cos A 


cos ? A. Cos A 

+2 sin A cos A 
sin A 


sin : A 


COSA 
+ 

sin A 


+ 2 sin A cos A. 


COS A 


0 


sin A + cost A + 2 sin ? A cos A 

sin A cos A 
( sin A + cos ? A ) 

sin A cOS A 


2 


= 


1 
sin A cos A 


am val = tan A + cot A. 


COS. A 


sin ? A + cos2 A 


sin A 

+ 
COS A 

sin A 


cOS A sin A 


1 
sin Acos A 


ஆகவே இரண்டு பக்கங்களும் சமம் .. 


பயிற்சி 12 . 


1- cos A 
1 + cos A 


= cosec A - cot ASTA 204 . 


Ni 
VIT 


1 - COS A 
1 + cos A 


✓ 1 -- cos A 71 - cos A 
V1 + cos A V1-cos A 


1 - COS A 
11- cos A 


- 


1 - cOS A 
sin A 


cosec A - cot A. 


பயிற்சிகள் 3 


1 . 


கீழ்க் கொடுத்துள்ளவைகளை நிறுவுக .. 
sec 0 - tan o sin 0 

tan o sin = cos 0 . 
( sin A + cos A ) ( cot A + tan A ) = sec A + cosec A. 


2 . 


16 


3. ( sec 0 + cosec ) ( sin 0 + cos 0 ) = sec 0 cosec 0 + 2 . 
4. cos 0 + sin o ) - ( cos 0 - sin 0 ) 4 = 8 cos O sin 0 . 

1 + sin e 
5. ( tan e + sec ) ? 

1 - sin e 


6 . 


sec A – tan A 
sec A + tan A 


1 - 2 sec A tan A + 2 tan’A . 


7 . 


tan A 
sec A - 1 


+ 


tan A 
sec A +1 


= 2 cosec A 


8 . 


COS A 
1 - tan A 


+ 


sin A 
1 - cot A 


= sin A + cos A. 


9 . 


10 . 


II . 


1 + cos A 

1 - cos A 

= 2 ( 1 + tan A ) . 
sec A- tan A sec A + tan A 
sin Atan A sinA ( 1 + cot A ) 

+ 
cOS ATcot A 

cosA 
( 1 + sin 0 - cos 0 ) 2 + ( 1 - sin 0 + cos 6 ) ? = 4 ( 1 - sin o cos ) . 
cot a tan B ( tan a + cot B ) = cot attan B. 
sin At sin B cos A - cos B 

+ 
COS A + cos B sin A - sin B 

= 0 . 
1 - sin 1 + sin o 

= 2 cos 0 ( cot + cosec28 ) . 
1 tsec I - sec 


12 . 


13 . 


14 
. 


15 . 


sec ? A + cosec ? A = tan A + cot A. 


16 . 


N 


i - sin A 

= sec A - tan A. 
1 + sin A 


17 . 


W 


1 + sin A 

= sec A + tan A. 
1- sin A 


cOS A 


tan A - sec A + 1 
18 . 

tan A + sec A - 1 + 1 + sin A 
19. (1+ sec 0 + tan 0 ) ( 1 + cot 0 - cosec 0 ) = 2 . 
20. ( tan 0+ sec 0 + 1 ) ( tan - sec 0 +1 ) = 2 tan 8 . 
21 . ( tan 0+ sec 0 -1 ) ( sec 0 -tan 6 + 1 ) = 2 tan e . 


cosec A 
sec2 A 


22. ( 1 + cot A + tan A ) ( sin A -cos A ) = 

sec A 

cosec A 
sec A + tan A sec A - tan A 
+ 

= 4 sec A - 2 . 
sec A - tan A se A + tan A 


23 . 


17 


24. cot20 

sec 0-1 
1 + sin 


sin 0-1 
+ sec2 . 

1 + sec 


= 0 


25 . 


tan a + cot B tan a 
cot a + tan tan B 
tan a - cot B cot B 
cot a -tan B cot a 


26 . 


27 . 


VI 


1 + tan tan 0-1 
1 + cot 0-1 - cot o 


28. ( tan 0 - cot 8 ) ( cosec 8 - sin ) ( sec 0 - cos e ) 

sin ? A - cos20 


29 . sin 0 ( cot 0 + 2 ) ( 2 cot 0 + 1 ) = 2 cosec 0 + 5 cos . 
30 . cos ( tan 0 + 3 ) ( 3 tan 0 + 1 ) = 3 sec 0 + 10 sin 0 . 

1 + sin A - cos A1 + sin A + cos A 
31 . 1 + sin A + cos A ++ sin A - cos A 

2 cosec A. 
1+ cosec A + cot A 
32 . 

cosec A + cot A - 1 
1+ cosec A - cot A cot A - cosec A +1 
33. sinº tano + cos2 cot 0 +2 sin cos ( = tan 6 + cot A. 
34 . 2 ( sino + cos60 ) -3 (sin 0+ cos 0 ) + 1 = 0 . 
35. sin 0 ( 1 + tan 8 ) + cos 0 ( 1 + cot 0 ) = sec 0 + cosec 0 . 

( sin + cos 0 ) 
36 . 

( 1 + tan 0 ) ( 1 + cot 6 ) . 
sin cos 
37. ( sec 0 + cosec ) = ( 1 + tan 0 ) + ( 1 + cot ) . 
a cos 0 + b sin 0 = C = b cos 6 - a sin 0 6 ofer, 

a2 + b = 2cTrial , 


2 


3을 

= 1 


y 
39. x = a cos o , y = b sinº 6 roller , 

+ 

6 
என்று காட்டுக . 
40. sin 0 + cos 0 = * 6 or pic , sinº0 + cos0 = Y TO US Stron 

- 3x + 2y = 0 677 22 . 
41 . ( 1 + sin A ) ( 1 + sin B ) ( 1 + sin C ) = ( 1 - sin A ) ( 1 - sin B ) 

( 1 - sin C ) என்றால் , ஒவ்வொரு பக்கத்தின் மதிப்பும் 

cos Acos Bcos C என்று காட்டுக . 
42 . x = r cos cos 0 , y = r cos 0 sin 0,2 = r sin Targo , 

x + y + 22 = p ? 6 STRU EL . 
3 


43. QPR = A , PC = d . 


வட்டத்தின் விட்டம் 


d 


A 


= 2d sin 


A 
2 


என்று நிறுவுக . 


R 


படம் 7 


C 


44. அரைவட்டத்தின் மையம் . 
அதன் ஆரை . 

3 
AC = 2a cos 

2 
என்று நிறுவுக . 


T 


A 


B 


படம் 8 


a 


A 


90 


45. AD , BC 
P 

ஒரு போகுக் 
கோடுகளாகும் . 
BC யின் நீளம் 


G 

என்று 
coses 


x 


B 


CC 


நிறுவுக . 


படம் 9 


B 


C 


46. ABCD 

ஒரு போகு 
நாற்சிறையாகும் 
( parallelogram ) . 
அதன் பரப்பு 

= a sin AcosA 
என்று காட்டுக . 


A 


907 

0 
படம் 10 


19 


AA 


47 . AD = c sin B 

என்றும் , ABC என்ற 
முக்கோணத்தின் பரப்பு = 
ic a sin B என்றும் நிறுவுக . 


6 


C( 


9 


B 


CC 


படம் 11 


48 . 


முந்தின பயிற்சிக்குரிய படத்திலிருந்து a = c cos B + b cos C 
என்று காட்டுக . 

49 . a ஆரையுடைய ஒரு வட்டம் , ஒரு சமதள 1 கோணத்தின் 
( regular polygon of m sides ) முனைகள் வழியாகச் செல்லுமானால் 

TT 
m கோணத்தின் பரப்பு = na sin 

என்று காட்டுக . 


T 


COS 


m 


m 


50 . ஒரு சமதள 1 கோணத்தின் பக்கங்கள் - ஆரையுடைய 

TT 
வட்டத்தைத் தொடுகின்றன . அதன் 

அதன் சுற்றளவு 2nr tan 
காட்டுக . 


என்று 


m 


16. இவ்வதிகாரத்தில் நாம் நிறுவின தொடர்புகளைக் கொண்டு , 
எல்லாக் கோண கணிதத் தகவுகளையும் ஒரே தகவின் சார்பலனாகக் 
கூறிவிடலாம் . 

பயிற்சி 13 : -LA யின் கோண கணிதத் தகவுகளை cot A யின் 
சார்பலனாகக் கூறுக . 

1 
tan A 

cot A 
cosec A = Vi + cot ? A 


- 


1 


sin A 


1 
cosec A = Vi + cot : A 


cot A 


cos A = cot Asin A 


VI + cot2 A 


goc A 


M1 + cot A 

cot a 


20 


பயிற்சி 14 : - tan A = 5 என்றிருந்தால் , sin A , cos A 
என்பனவற்றின் மதிப்புகள் என்ன ? 

1 . 

1 
முதல் முறை : -cos A = 

(1+ tan A ) ( l + H ) 


1 
169 
YT47 


= 1 . 


V 


sin A = tan A cos A = ix + 3 = s 
ரண்டாவது முறை : -- BC = 5 , 

5 ", AB = 12" என்றிருக்கும் 
CC செங்கோண முக்கோணம் வரைக . 


5 " 


AC = V52 +1 22 = 13. 


AA 


B 


ஆகவே A- யின் இருக்கை ஆகும் . 


| -21 
படம் 12 


sin A = 


BC 
AC 


5 
1.5 


// 


5 
13 


cos A 


AB 
AC 


12 
13 


= 


12 
131 


பயிற்சிகள் 4 


1. cos 9 என்றால் மற்ற தகவுகளின் மதிப்பு என்ன ? 
2. sin 8 = என்றால் மற்ற தகவுகளின் மதிப்பு என்ன ? 
3. sin A = 1 என்றால் sec A , cot A என்பனவற்றின் மதிப் 

பைக் காண்க. 


4. sec 0 
sec e = 4 என்றால் cot 0 , sin 0 என்பனவற்றின் மதிப் 

பைக் காண்க . 


m 


5. sin A 


என்றால் , Vm2 - m2 tan A = m என்று 


73 


நிறுவுக . 


2pg 
6. tan A 

என்றால் cos A 

cos A , cosec A என்பன 
p - 2 
வற்றின் மதிப்பு என்ன ? 


21 


13 


7. sec AI 


என்றால் 


2 sin A - 3 cos A 
4 sin A - 9 cos A 


என்பதின் 


5 


மதிப்பைக் காண்க . 


8. cot 8 = P என்றால் , p cos 8 - q sin 9 

ன் மதிப்பு என்ன ? 
g 

poose + g sin a 
1 

cosec29- sec2e 
9. tane 
V7 

cosec e + see28 ன் மதிப்பு என்ன ? 


என்றால் 


a 


10. tana 


* 


a sin C - b cos C 
என்றால் 

ன் மதிப்பு என்ன ? 
a sin C + b cos C 


b 


11. tan A + cot A = 4 என்றிருந்தால் tan A + cot ? A = 14 

என்று நிறுவுக . 
12. cos A + sec A = 3 என்றிருந்தால் cos A- + seo A = 18 

என்று காட்டுக . 


17. கோண கணிதத் தகவுகளுடைய மதிப்புகவின் எல்லைகள் : 
sin A + cos A = 1 என்று இவ்வதிகாரத்தில் 15 - வது தொகுதியில் 
நிறுவினோம் . sin A , cos : A 

cos A என்பவை இருபடிகளாக இருப்பதால் 
அவை மிகைக்கணியங்களாகவே ( positive quantities ) இருக்கின்றன . 
அவற்றின் கூட்டல் தொகை ஒன்றாக இருப்பதால் அவை ஒவ்வொன் 
றும் ஒன்றாகவோ அல்லது ஒன்றைவிடக் குறைவாகவோ இருத்தல் 
வேண்டும் . ( அ - து ) sin A < 1 அல்லது sin A = 1 . ஆகவே sin A- ன் 
மதிப்பு ஒன்றைவிடக் கூடுதலாக இருக்காது . எனவே , cosec 0 , sec 0 
ஆகியவற்றின் மதிப்புகள் , ஒன்றைவிடக் குறைந்திருக்க முடியாது 
என்று அறிகிறோம் . 


18 . 


தகவுகளுடைய ஒப்புப்பருப்பங்கள் 


(( Relative magni 


tudes ) : 


CC 


BC 
sin A = 

AC 


tan A 


BC 
AB 


A A 


B 


படம் 13 


22 


ஒரு செங்கோண முக்கோணத்தில் , செங்கோண எதிர் சிறை 
( hypotenuse ) மற்ற பக்கங்களை விட நீளம் கூடுதலாக இருப்பதால் 
BC BC 

sin A < tan A. 
AC AB 


< 


AC 
sec A = 

AB 


ஆனால் 


BC 
AB 


AC 
AB 


tan A < See A. 


sin A < tan A < sec A. 


இதே மாதிரி cos A < oot A < cosec A என்று நிறுவலாம் . 


அடிக்கடிப் பயன்படும் சில கோண கணிதத் தகவுகளின் 

மதிப்புகள் . 


19. 0 - ன் தகவுகள் : -OMP என்ற செங்கோண முக்கோணம் 
வரைந்து , அதில் MOP கோணத்தை 9 என்று கொள்வோம் . OP- யின் 
நீளத்தை மாற்றாமல் MOP- ஐ சிறிது சிறிதாக ஆக்கினால் , MP- யின் 
நீளமும் குறைந்து கொண்டே வரும் . அதாவது சுன்னத்தை ( zero ) 
அணுகி வரவர , MP சுன்னத்தை அணுகி வருகிறது . 9 - வின் மதிப்பு 
சுன்னமாக இருக்கும் பொழுது MP = 0 ; OM = 0P . 


P 


O 


sin 0 ° 


0 . 


MP 
= 
OP 
OM 
OP 
MP 
OM 


OP 
OP 
OP 


cos 0 ° 


1 . 


0 


tan 0 ° 


0 . 


OP 


0 


M 
படம் 14 


0P _ OP 
MP 0 


cosec 0 ° = 


a 


( எல்லையற்ற எண் ) 


OP 
sec 0 • = 

OM 


OP 
OP 


= 1 . 


OP 


cot 0 


OM 
MP 


0 


23 


20.90 -ன் தகவுகள் : - MOP , 90 -ஐ அணுகும்பொழுது , OM 
சுன்னத்தை அணுகுகிறது ; MP , OP- ஐ அணுகுகிறது . கடைசியாக 
MOP = 90 ஆக இருக்கும் பொழுது O M = 0 ; MP = 0 P. 


MP OP 


sin 90° = 0 + = 0P = 1. 


cos 90 ° 


OM 0 
O P = OP = 0 . 


MP O P 
tan 90 ° = 


OM + 0 = 0 . 


OPOP 


cosec.90 


MP = 0P = 1. 


M 


படம் 15 


OPOP 
sec 90 ° = 

OM- 0 


OM O 


cot 90 


MP = 0p = 0. 


21. 60 , 30 • என்பவைகளின் தகவுகள் : - ஒவ்வொரு பக்கமும் 
2a நீளமுடைய ABC என்ற ஒரு 

A 
சம பக்க முக்கோணம் ( equilateral 
triangle ) வரைந்து , A- லிருந்து 
BC- க்கு AD குத்துக்கோடு வரைக . 

30 
இந்தக் கோடு BC- ஐ சம பங்காகவும் , 
BAC- ஐ சம பங்காகவும் பிரிக்கும் . 
ABC சம பக்க முக்கோணமாதலால் 
ABD = 60 ° , BAC = 60 ° . 

D 

படம் 16 
BAD = 30 ; BDA = 90 . 


2a 


8660 





மேலும் AD = VAB2 - BD2 


= V4a - a = v3. a 


24 


V3 * 


ஆகவே sin 60 - 


AD 
AB 


-- 


aV3 
22 


- 


2 


1 


COS 60 = 


BD 
AB 


- 


2a 


2 


av3 


tan 60 


AD 
BD 


== 


11 


V3 


a 


sin 30 


BD 
AB 


= 


1 + 
2 


2a 


cos 30 


- 


AD 
AB 


= 


av3 
2a 


V3 
2 


a 


* 


1 


tan 30 = 


BD 
AD 


= 


a03 


V3 


மேற் கண்ட தகவுகளிலிருந்து coseo 30 ° , sec 300 , cot 300 , 
cosec 60 ° , sec 600 , cot 60 - ன் மதிப்புகளையும் எளிதிற் காணலாம் . 


a 


22. 45 - ன் தகவுகள் : - AB = BO = a என்றிருக்கும்படியான 
ஒரு செங்கோண முக்கோணம் வரைக . 

C 

BAC = ACB = 45 ° 
மேலும் 

AC = VAB2 + BC2 = V2a = as2 . 
Oa 

BC 

1 
sin 45 

ACav2 12 
AB 

1 
cos 45 ° 

ACav2 1/2 

BC 

tan45 
படம் 17 

AB = a 

= 1 , 
cosec 45 ° = v2 . 
sec 45 ° = v2 . 
cot 45 ° = 1 . 


CL 


A 145 


B 


* + " Interesting passages are found in Varaha Mihira s 
Pancha Siddhantika of the sixth century A. D. which , in our 
notation for unit radius gives ...... sin 30 ° = } , sin 60 ° = V1-1 . " 

Cajori - History of Mathematics . page 96 


25 


பயிற்சி 15. sin ? 30+ sin 45 + sin 60 ன் மதிப்பு என்ன ? 


sin ? 30 + sin 45 • + sin2 60 = 3 ) + 


( - ) ( 4 ) 


= 4 + 1 + . 


லை 


21 


பயிற்சி 16 . 


( 


+ cot 60 % 
1 - cot 601 


1 + cos 30 " 
1 - cos 30 ° 


என்று நிறுவுக . 


1+ 


13 


+ cot 6012 
| - cot 609 


3) 
(1-3) 


21 


A 


= 


( 13 + 1 ) 4 + 243 
(13-1) -4-243 


1+ 


13 


= 


1 


13 
2 


1 + cos 300 
+ 1 - cos 300 


பயிற்சிகள் 5 


கீழ்க் கொடுத்துள்ளவைகளின் மதிப்புகளைக் காண்க : 


1. tan 30 ° + tan ? 45 ° + tan2 60 ° . 


2. sin 30 ° cos 60 ° + cos 30 " sin 60 ° . 


3 . 


cos 30 ° cos 60 ° - sin 30 ° sin 60 ° . 


4. cos 45 ° cos 60 ° - sin 45 ° sin 60 " . 


5 . 


tani 60 ° + 2 tan ? 45 ° . 


6. tan 45 ° + 4 cos 60 ° . 


7 . 


cot 60 ° tan 30 ° + sec ? 45 ° sin 90 ° . 


8. tan3 60 ° + 4 cot2 45 + 3 sec2 30 ° + cos 90 ° . 
9. tan ? 30 ° + 2 sin 60 ° + tan 45 ° - tan 60 ° + cos ? 30 °. 
10. I sin ? 60 ° - sec 60 ° tan " 30 ° + sin 45 ° tan ? 60 ° , 


4 


26 


23. நிரப்பும் கோணங்கவின் ( complementary angles ) தகவு 
கள் : - LB ஒரு செங்கோணமாக இருக்கும்படி ABC செங்கோண 
முக்கோணம் வரைக . அப்பொழுது A , C கோணங்கள் நிரப்பும் கோணங் 
களாகும் . / A- ஐ 8 - ஆகக்கொண்டால் LC = 90 - 8 . 


90 
: 
0 


A0 


CC 

AB 
Sin ( 90 ° - 8 ) = sin ACB = 

AC 
= cOS BAC = cos 6 . 

BC 
cos ( 90 ° - 0 ) = cos ACB = 

AC 

= sin BAC = Sin 8 . 
8 

AB 
tan ( 90 ° -8 ) = tan ACB = 

BC 

= cot BAC = cot 8 . 
இவ்வாறே cosec ( 90 ° - 0 ) = sec e . 

seo ( 90 ° - 8 ) = cosec 8 . 
cot ( 90 ° -0 ) = tan e . 


படம் 18 


ஆகையால் ஒரு கோணத்தின் நெடுக்கை அக்கோணத்தினுடைய 
நிரப்பின் கிடக்கையாகும் . இவ்வாறே ஒரு கோணத்தின் கிடக்கை , 
இருக்கை முதலியவைகள் முறையே அந்தக் கோணத்தினது நிரப்பின் 
நெடுக்கை , எதிரிருக்கை முதலியவைகளாகும் . 


பயிற்சி 17 . 


tan A + tan ( 90 ° - A ) = oosec ( 90 ° - A ) cosec A 

என்று நிறுவுக . 
tan A + tan ( 90 ° - A ) = tan A + cot A. 


sin A 

COS A 

+ 
COS A 

sin A 


sin A + cos A 
sin A cos A 


1 
sin A cos A 


1 
sin A. sin ( 90 ° - A ) 
= posec A. cosec ( 90 ° - A ) . 


27 


பயிற்சிகள் 6 


கீழ்க் கொடுத்திருக்கும் முற்றொருமைகளை நிறுவுக : -- 


1. sin ( 90 ° - A ) sec ( 90 ° -- A ) = cot A. 
2. sin A tan (90° - A ) cosec (90 ° - A ) = 1 . 
3 . sec (90 ° - A ) sin A cot A cot ( 90®- A ) = 1 . 
4. sin ( 90 ° - 8 ) tan ( 90 ° - 0 ) 
sec ( 90 ° - 0 ) 

= cos 0 . 

COS 
5. cot ? - sin ( 90 ° - 0 ) 

= tap ( 90 ° -0 ) - cos 0 . 
cot A + cos 0 


6. cosec ? A -cos A sin ( 90 ° - A ) = tan ( 90 ° - A ) + sinºA . 
7 . sec ( 90 ° - 0 ) sin ( 90 ° - 0 ) 

= sec . 
cos o tan ( 90 ° - 0 ) 
8 . seo ? A cot ? A tan A 

= cota ( 90 °-A) . 
tan ( 90 ° - A ) cosec A sec ( 90 ° - A ) 
9. sin A cos ( 90 ° - A ) + cos A sin ( 90 ° - A ) 

cosecº ( 90 ° -0) -- cota ( 90 ° -0 ) 
10. tan ( 90 ° - 0 ) cot 0 - sin (90 ° - 0 ) cos 0 

= tan ( 90 ° -0 ) 
cot 0 + sin ( 90 ° -O ) 

- sin ( 90 ° -0 ) . 


= ) . 


அதிகாரம் 3 


உயரங்களும் தொலைகளும் ( heights and distances ) 

24 . அளக்க இயலும் சில தொலைகளையும் கோணங்களையும் 
கொண்டு அளக்க இயலாத தொலைகளையும் உயரங்களையும் கணக்கிடுவது , 
கோண கணிதத்தின் ஒரு நோக்கமாகும் . அவ்விதமான சில சுலபமான 
கணக்குகளை இவ்வதிகாரத்தில் ஆராய்வோம் . 


Q 


25. ஏற்றக்கோண மூம் இறக்கக்கோணமும் :-) என்ற பொருள் 

இருக்கும் செங்குத் 

துத் தளத்தில் 
( vertical plane ) , 
OP என்னும் 
படுக்கைக்கோடு 
( horizontal line ) 

இருப்பதாகக் 

கொள்வோம் . 
படுக்கைக் கோட்டின் 
-P 

மேலாக காணப்படு 
படம் 19 

மானால் POO என்ற 

கோணத்தை 

-ெவினது ஏற்றக் 
- P 

கோணம் ( angle of 
elevation ) என்றும் , 
படுக்கைக் கோட்டின் 
கீழாக ( காணப்படு 
மானால் POQ என்ற 
கோணம் 0 - லிருந்து 
Q- வினது இறக்கக் 

கோணம் 

( angle of depres 
படம் 20 

sion ) என்றும் கூறப் 
படும் . 


- 


பயிற்சி 1. மட்டமான 

மட்டமான தளத்தில் ( borizontal plane ) ஓர் 
இடத்தினின்றும் 60 அடிக்கு அப்பால் நிற்கும் கொடி மரத்தின் உச்சி 
யின் ஏற்றக்கோணம் 60 ° ஆனால் கொடிமரத்தின் உயரம் என்ன ? 


29 


BB 


560 


C 


60 


A 


படம் 21 


AB 
அப்பொழுது tan 60 ° = 

CA 
91-5 AB = CA tan 60 ° 

60x03 
= 60 x 1-732 

103.92 
ஆகவே அதன் உயரம் -103.92 அடி . 
பயிற்சி 2. ஓர் ஆற்றின் எதிர்க்கரையில் நிற்கும் மரத்தின் ஏற்றக் 
கோணம் 60 ஆகக் காணும் ஒருவன் தன் பின் நோக்கி 50 அடி 
சென்றால் அம்மரத்தின் ஏற்றக் கோணம் 300 

ஆக மாறுவதைக் 
காணுவான் . அப்படியானால் அவ்வாற்றின் அகலம் என்ன ? 

CD என்பதை 
மரமாகவும் , அதன் 
உயரம் ஆகவும் , 

A , B ஆகிய 
இரண்டையும் 
அவன் நின்று 
பார்க்கும் இடங்க 
ளாகவும் , ஆற்றின் 
அகலம் - ஆகவும் 

A 
வைத்துக்கொள் 

50 

B 
வோம் . 

படம் 22 


YY 


30 


660 . 


X 


CC 


30 


ADC என்ற முக்கோணத்தில் 

CD 

y 
tan 30 = 

AC 


T + 50 


y = ( x + 50 ) tan 30 ° 


( x + 50 ) 

V3 


( 1 ) 


BDO என்ற முக்கோணத்தில் 

CD 
tan 60 = 

BC 

y 
ஃ y = tan 60° = V3 

( 2 ) 
ஆகவே ( 1 ) , ( 2 )-லிருந்து 
+50 

V3 என்று கிடைக்கிறது . 
V3 
( அ - து ) +50 = 30 . 
( அ - து ) 20 = 50 . 
( அ.து ) 

x = 25 . 
ஆகவே அந்த ஆற்றின் அகலம் 25 அடி . 
பயிற்சி 3. 50 

50 அடி உயரமுள்ள ஒரு மேடையின் அடிப்பாகத்தி 
லிருந்து பார்க்கும்பொழுது ஒரு குன்றின் ஏற்றக்கோணம் 60 ° . அதன் 
உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது அக்குன்றின் ஏற்றக்கோணம் 300 . 
அக்குன்றின் உயரம் என் ? ன 


BC என்பதைக் குன்றாகவும் AD என் 
பதை மேடையாகவும் வைத்துக்கொள் 
வோம் . DE என்பதை AB- க்கு ஒரு 
போகாக வரைக . CE = * ஆகவும் 
AB = DE = y ஆகவும் கொள்வோம் . 


X 


30 


Y 


E 


CDE முக்கோணத்தில் 
y = x cot 30 ° = 03 . 


50 


50 


( 1 ) 


160 " 


ABC முக்கோணத்தில் 
y = x +50 ) cot 60 ° 

( x +50 ) 


A 


Y 


B 


படம் 23 


( 2 ) 


V3 


OFFICE OF THE 
REGISTRAR 


MADRAS 


31 


4MAB 
1950 


ஆகவே ( 1 ) , ( 2 )-லிருந்து 


V3 + 


0 + 50 

03 


( அ - து ) = 25 


ஆகையால் குன்றின் உயரம் ( 50 + c ) = 75 அடி , 


200 அடி . 


பயிற்சி 4 . கடலோரத்தில் இருக்கும் ஒரு குன்றின் உயரம் 

அதன் உச்சியிலிருந்து அக்குன்றின் நேரே மேற்காக நிற்கும் 
இரண்டு படகுகளது இறக்கக்கோணம் 150 ஆகவும் , 75 ஆகவும் காண் 
கிறான் . கீழே கொடுக்கப்படுபவைகளைக் கொண்டு அவ்விரண்டு படகு 
களின் இடையிட்ட தூரத்தைக் காண்க . 


cot 15 ° = 2 + V3 


cot 750 = 2 - V3 . 


CO என்பதைக் குன்றாகவும் , A , B ஆகிய இரண்டையும் படகு 
களாகவும் , OP என்பதை 0 வழிச் செல்லும் படுக்கைக் கோடாகவும் 
வைத்துக்கொள்வோம் . 


P 


0 


15 


750 


200 


150 


A 


73 
BYC 


படம் 24 


அப்படியானால் POB = OBC = 750 

POA = OAC = 150 
AB = « , BC = y என்று வைத்துக்கொள்வோம் . 


AC = c +4 


OBC முக்கோணத்தில் 

4 = 200 cot 75 ° = 200 ( 2 - V3 ) 


( 
1 
) 


32 


OAC என்ற முக்கோணத்தில் 

w + y = 200 cot 15 ° = 200 ( 2 + V3 ) 


( 2 ) 


( 2 )-லிருந்து ( 1 ) -ஐக் கழிக்கும் பொழுது 

= 400 V3 

692-8 . 


ஆகவே படகுகளின் இடையிட்ட தூரம் = 692.8 அடி . 


பயிற்சி 5.L என்ற ஒரு துறைமுகத்திலிருந்து A , B என்ற 
இரண்டு கப்பல்கள் போவதைக் காண்கிறார்கள் . ஒன்று தென் மேற்காக 
வும் , மற்றொன்று 15 ° தென் கிழக்காகவும் போகின்றன . அதே சமயத் 
தில் B , A- யினது தென் கிழக்குத் திசையில் ஓடுகிறது . LA4 மைல் 
ஆனால் அவற்றின் இடையிட்ட தூரம் என்ன ? 


LL 


LS என்பதை நேராகத் 
தெற்கு நோக்கி வரைக 

ALS = 45. BLS = 450 


45 


15 


ஆகவே ALB = 600 . 


4 மைல் 


452 


A- யின் வழியாகத் தெற்கும் 
வடக்குமாக NS என்ற கோட்டை 


A 


வரைக . 


45 


அப்பொழுது 

NAL = ALS = 45 ° 


BAS = 45 

45 ஏனெனின் 
B , A- ன் தென்கிழக்கு . 

ஆகவே BAL = 
= 907 
ABL செங்கோண 

முக் 
கோணத்தில் 

AB = AL tan ALB 
B 

= 4tan 60 % 


S 



S 


படம் 25 


= 403 = 6 928 . 


ஆகவே அவற்றின் இடையேயுள்ள தூரம் 6-928 மைல் , 


33 


பயிற்சி 6. காலை 9 மணிக்கு , 

காலை 9 மணிக்கு , மணிக்கு 8 மைல் வேகத்தில் 
50 ° தென்கிழக்குத் திசையில் ஓடும் ஒரு கப்பல் 40 ° வடகிழக்காக ஒரு 
துறைமுகத்தைக் காண்கிறது . 11 மணிக்கு அதே துறைமுகம் 20 ° வட 
மேற்குத் திசையில் தெரிகிறது . அப்படியானால் ஒவ்வொரு இடத்தி 
லிருந்தும் அத்துறைமுகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது ? 


B 


N 


4.0 


W. 


E 


AL 


50 


ut 


N 


20 . 


W S 


9 


E 


CC 


S 


படம் 26 


A , B ஆகிய இரண்டையும் கப்பல் நின்று பார்க்கும் இடங்களா 
கவும் , B துறைமுகமாகவும் கொள்க . A யின் வழியாக திசைக்கோடுகள் 


வரைக . 


EAC = 40 ° , EAB = 50 ° 





BAC = 90 ° 


C வழியாக CN கோட்டை வடக்கு நோக்கி வரைக 


5 


அப்படியானால் BCN = 20 ° 

ACN CAS = 50 ° 

ACB = ACN - BCN = 30 ° 
ACB செங்கோண முக்கோணத்தில் 


AB = AO tan ACB = 16tan 30 ° : 


16 
V3 


9-237 . 


16X2 
BC = AC sec ACB = 16 sec 30º = = 18.474 . 

V3 


ஆகவே துறைமுகம் , ஒவ்வொரு இடத்திலிருந்தும் 9-327 மைல் , 
18.474 மைல் தூரத்தில் இருக்கிறது . 


பயிற்சிகள் 7 . 


1. 300 அடி தூரத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு கோபுரத்தின் 

உச்சியினுடைய எற்றக்கோணம் 30 ° ஆனால் அதன் உயரம் 
என்ன ? 


2. 6 அடி உயரமுள்ள ஒரு தூணின் நிழல் 2/3 அடி நீளமானால் 

சூரியனின் ஏற்றக்கோணம் என்ன ? 


3. 86.6 அடிக்கு அப்பாலுள்ள ஓர் இடத்திலிருந்து ஒரு மேடை 

உச்சியின் எற்றக்கோணம் 30 ° ஆனால் அம்மேடையின் 
உயரமும் , அம்மேடையின் உச்சியிலிருந்து அவ்விடத்திற் 
குள்ள தொலையும் காண்க . 


+ . 45 அடி நீளமுள்ள எணி ஒன்றைச் சுவரின் உச்சியைத் தொடும் 

சார்த்தினால் அவ்வச்சியில் ஏற்படும் கோணம் 600 . 
ஆனால் அச்சுவரின் உயரமும் , சுவரின் அடிப்பாகத்திற்கும் 
எணியின் அடிப்பாகத்திற்கும் இடையிலுள்ள தொலையும் 
யாவை ? 


5 . 


100 அடி 


ஒரு மேடை உச்சியின் ஏற்றக்கோணம் 300 
மேடையை நோக்கி நடந்தால் அதன் ஏற்றக்கோணம் 

மாறுகிறது . ஆனால் அம்மேடையின் உயரம் 
என்ன ? 


60 " 


35 


6. கொடித் தூண் ஒன்று ஒரு கட்டிடத்தின் மேல் நிற்கிறது . 

40 அடி தூரத்திலிருந்து பார்க்கும்போது அக்கொடித் 
தூணினதும் , கட்டிடத்தினதும் ஏற்றக்கோணங்களாவன 
முறையே 60 °-யும் , 30 °-யும் ஆனால் அத்தூணின் உயரம் 
என்ன ? 


7. தூபி ஒன்றின் நேரே கிழக்கேயுள்ள 200 அடி இடையிட்ட 

இரண்டு இடங்களிலிருந்து அந்தத் தூபியின் ஏற்றக் 
கோணங்கள் முறையே 45 ° -யும் , 30 - யும் ஆகும் . தூபியின் 
உயரமென்ன ? 


8 .. 


30 அடி உயரமுன்ள ஒரு தூணின் அடியிலிருந்து குன்று 
ஒன்றின் உச்சியின் ஏற்றக்கோணம் 450. அத்தூணின் 
உச்சியிலிருந்து பார்க்கும்போது அவ்வேற்றக்கோணம் 
ஆக மாறுகிறது . 

. ஆனால் அக்குன்றின் உயரமும் 
தொலையும் என்ன ? 


30 ஆக 


9. 


25 அடி உயரமுள்ள ஒரு சுவரின் அடியிலிருந்து ஒரு மேடை 
உச்சியின் ஏற்றக் கோணம் 45 ° . 

கோணம் 450. அச்சுவரின் உச்சியி 
லிருந்து பார்க்கும்பொழுது அவ்வேற்றக் கோணம் 300 
மாறுகிறது . அம்மேடையின் உயரமும் தொலையும் என்ன ? 


10. 200 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் அடியிலிருந்து ஒருவன் 

படகை ஓட்டிச்செல்கிறான் . அப்படகிலிருந்து அக்குன்றின் 
உச்சியைப் பார்க்கும் ஒருவன் அக்குன்றின் உச்சியின் ஏற்றக் 
கோணம் 2 நிமிடங்களில் 

45 ல் இருந்து 

300 
மாறுவதைக் காணுகிறான் . அப்படகின் வேகம் என்ன ? 


11. ஒரு 


ஒரு மலை 700 அடி உயரம் . அம்மலையின் உச்சியிலிருந்து 

பார்க்கும் ஒருவன் அம்மலைக்கு நேராக மேற்கில் இருக்கும் 
இரண்டு பொருள்களினது இறக்கக் கோணங்கள் 45. ஆக 
வும் , 300 ஆகவும் காணுகிறான் . அப்படியாயின் அவைகளின் 
இடையிட்ட தூரம் என்ன ? 


12. 450 அடி உயரமுள்ள மலையிலிருந்து நேராக வடக்கே கடலில் 
நிற்கும் இரண்டு படகுகளின் இறக்கக் 

இறக்கக் கோணங்கள் 
30 °-யும் , 18 -யும் ஆகும் . அப்படகுகள் எவ்வளவு தூரம் 
இடையிட்டு நிற்கின்றன ? 


36 


13. 240 அடி உயரமுள்ள ஒரு 

கலங்கரை 

விளக்கின் உச்சியி 
லிருந்து பார்க்கும் ஒருவன் இரண்டு குன்றுகளினது 
இறக்கக் கோணங்கள் 75 ° ஆகவும் , 15 ° ஆகவும் இருக்கக் 
காண்கிறான் . கீழே கொடுத்திருப்பவைகளைக் கொண்டு 
அக்குன்றின் இடையிட்ட தூரத்தைக் காண்க . 
( cot 75 % 

268 , cot 15 ° = 3.732 ) 


14. 


96 அடி உயரமுள்ள ஒரு மலையிலிருந்து பார்க்கும் ஒருவனுக்கு 
ஒரு மேடை உச்சியினதும் , அடியின தும் இறக்கக் கோணங் 
கள் முறையே 30 ° ஆகவும் , 60 ஆகவும் தோன்றுமானால் , 
அம்மேடையின் உயரம் என்ன ? 


15. கிழக்கு நோக்கிச் செல்லும் மனிதன் ஒருவன் வடகிழக்குத் 

திசையில் இரண்டு பொருள்களைக் காணுகிறான் . 800 அடி 
நடந்த பின்பு ஒன்று அவனுக்கு நேராக வடக்கிலும் , 
மற்றொன்று அவனுக்கு வடமேற்குத் திசையிலும் இருக் 
கின்றன . அப்படியானால் முதலில் அப்பொருள்களிலிருந்து 
எவ்வளவு தூரத்தில் இருந்தான் ? 


16. கிழக்கு நோக்கிச் செல்லும் கப்பலிலிருந்து , ஒருவன் தெற்கே 

இரண்டு கப்பல்கள் நங்கூரம் இட்டு நிற்பதைக் கண்டான் . 
மூன்று மைல் சென்ற பிறகு அவன் அக்கப்பல்கள் , 
மே . 60° தெ .- லும் , மே .30 ° தெ . - லும் நிற்பதைக் கண் 
டான் . அப்பொழுது அவை அவனிடத்திலிருந்து எவ்வளவு 
தூரத்தில் நிற்கின்றன ? 


17. வடக்கு நோக்கி நிற்கும் கலங்கரை விளக்கு ஒன்று வடகிழக்கி 

லிருந்து வடமேற்குப் பக்கமாக ஓர் ஒளியை அனுப்புகிறது . 
5 மைலுக்கு அப்பால் மேற்கு நோக்கிச் செல்லும் கப்பல் 
ஒன்று அவ்வொளியை 3002 நிமிடங்கள் தொடர்ந்து 
காணுமானால் கப்பலின் வேகம் என்ன ? 


18. கிழக்கு நோக்கிச் செல்லும் கப்பல் ஒன்று உச்சி வேளையில் 

வடகிழக்குப் பக்கமாக 15 மைல் தூரத்தில் ஒரு கலங்கரை 
விளக்கைக் காணுகிறது . மாலை 1-30 மணிக்கு அவ்விளக்கு 

மேற்குத் திசையில் இருக்கிறது . ஒரு நாளைக்கு அக் 
கப்பல் எத்தனை மைல் ஓடுகிறது ? 


37 


19. காலை 10 மணிக்கு ஒரு கப்பலைக் கலங்கரை விளக்கிலிருந்து 

ஒருவன் 9 மைல் தூரத்தின் வடகிழக்குத் திசையில் காண் 
கிறான் . அக்கப்பல் தென்கிழக்குத் திசை நோக்கி ஒரு 

1 மணிக்கு அக்கப்பலை கி . 15 ° தெற்காகக் காண் 
கிறான் . அப்படியானால் அக்கப்பலின் வேகத்தையும் இரண் 
டாவது முறை 

முறை பார்க்கும்பொழுது கப்பல் அவ்விளக்கி 
லிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறது என்பதையும் 


கிறது . 


காண்க . 


20. நேராகத் தெற்கு நோக்கிச் செல்லும் 

செல்லும் கப்பலில் இருந்து 
ஒருவன் அவனுக்கு நேராக மேற்கே இரண்டு கலங்கரை 
விளக்குகள் நிற்பதைக் காண்கிறான் . 10 மைல் பிரயாணம் 
செய்த பின்பு அவை வடமேற்காகவும் , வடமேற்கின் 
மேற்காகவும் நிற்கின்றன . அப்படியானால் முதலில் பார்க் 
கும்பொழுது அவை கப்பலில் இருந்து எவ்வளவு தூரத் 
தில் இருந்தன ? 


அதிகாரம் 4 


எல்லாவிதப் பருமனுடைய கோணங்களும் 
( augles of all magnitudes ), அவைகளின் தகவுகளும் - 

சில துணைக் கோணங்களின் தகவுகள் 


26. எல்லாவிதப் பருமனுடைய கோணங்கள் : - AOA BOB 
என்ற இரண்டு நிலைத்த கோடுகள் ( fixed straight lines ) 0 என்ற 
புள்ளியில் வெட்டுகிறதென்றும் , அந்த இரண்டு கோடுகளுக்கு இடையி 
லுள்ள கோணம் ஒரு செங்கோணமென்றும் , OP கோடு OA கோட்டி 
லிருந்து புறப்பட்டு , 0 என்ற நிலைப் புள்ளியை ( fixed point ) இடமாகச் 
( anticlockwise ) சுற்றுவதாகவும் வைத்துக்கொள்வோம் . 


3 


A 


P2 


A 


OA , OB 
OB இவைகளின் 

இடையில் 

OP , இடத்தில் 

இடத்தில் OP 
இருக்கும் பொழுது அது சுற்றின 
கோணம் AOP , அது ஒரு 
செங்கோணத்தை விடச் சிறிதாக 
இருக்கும் . சுற்றுங்கோடு , OB , 
OA என்பவைகளின் இடையில் 
OP , 

இருக்கும் 
A 
பொழுது AOP , ஒரு செங்கோ 
ணத்தை விடப் பெரிதாகவும் , 
இரண்டு செங்கோணங்களை விடச் 

சிறிதாகவும் இருக்கிறது . OA , 
B 

ОВ இவைகளின் இடையில் 
படம் 27 

இடத்தில் இருக்கும் 

போது , AOP , இரண்டு செங் 
கோணத்தை விடப் பெரிதாகவும் , மூன்று செங்கோணங்களை விடச் சிறி 
தாகவும் இருக்கிறது . OB , OA இவைகளின் இடையில் 
இடத்தில் இருக்கும்பொழுது A0P , மூன்று செங்கோணங்களை விடப் 
பெரிதாகவும் , நான்கு செங்கோணங்களை விடச் சிறிதாகவும் இருக்கிறது . 
OP ஒரு முழுச்சுற்று சுற்றின பிறகு OA- வோடு ஒன்றுபடுகிறது . அப் 
பொழுது அது சுற்றின கோணம் நான்கு செங்கோனங்கள் . மறுபடியும் 


ar 


OP , 


OPA 


29 


OP , இடத்தில் வரும்பொழுது அது சுற்றின கோணம் 4 செங் 
கோணங்கள் + A0P , . இவ்வாறே OP , இரண்டு சுற்றுகள் சுற்றி , 0P , 
இடத்தில் இருக்கும்பொழுது அது சுற்றின கோணம் 8 செங்கோ 
ணங்கள் + A0P ,. 


OP என்ற சுற்றுங்கோடு , A , OB என்பவைகளின் இடையில் 
இருக்கும் பொழுது முதல் கால் வட்டத்திலும் ; OB , OA என்பவை 
களின் இடையில் இருக்கும் பொழுது இரண்டாவது கால் வட்டத்திலும் ; 
OAT . OB என்பவைகளின் இடையில் இருக்கும் பொழுது மூன்றாவது 
கால் வட்டத்திலும் ; OB , OA என்பவைகளின் இடையில் இருக்கும் 
பொழுது நான்காவது கால் வட்டத்திலும் இருப்பதாகக் கூறப்படுகிறது : 


27. மிகைக் கோணங்களும் குறைக்கோணங்களும் ( positive and 
negative angles) -OP என்ற சுற்றுங்கோடு , இடமாகச் சுற்றும் 
போது சுற்றின கோணங்கள் மிகைக் கோணங்கள் ( positive angles ) 
எனவும் , வலமாகச் சுற்றும்போது சுற்றின கோணங்கள் குறைக்கோணங் 
கள் ( negative angles ) எனவும் கொள்வது வழக்கம் . 


28. சுற்றுங்கோடு OA- லிருந்து புறப்பட்டு , OA , OB என்பவை 
களின் இடையிலுள்ள சமவெட்டியோடு ( bisector ) ஒன்றுபடுவதாக 
வைத்துக்கொள்வோம் . OP 
இடமாகச் சுற்றினால் அது 

B 
சுற்றின கோணம் +225 
ஆனால் OA- லிருந்து புறப் 
பட்டு வலமாகச் சுற்றி அதே 
இடத்திற்கு வந்தால் சுற் 
றின கோணம் 135 . 
நமக்கு OP எந்தப் பக்கமா A A 

-A 
கச் சுற்றினது என்று தெரி 
யாமலிருந்தால் OP ஒன்று 
அல்லது இரண்டு அல்லது 
மூன்று .......சுற்றுகள் சுற் 
றின பிறகு மிகைக்கோணம் 

B 
AOP ஐச் சுற்றினதாக 

படம் 28 
இருக்கலாம் ; அல்லது ஒன்று 
அல்லது இரண்டு , அல்லது மூன்று ... சுற்றுகள் எதிர்த்திசையில் (வலமாக ) 


P 


40 


சுற்றின பிறகு குறைக் கோணம் AOP- ஐச் சுற்றின தாகவும் இருக்க 
லாம் . ஆகவே சுற்றின கோணம் பின்வரும் கோணங்களில் ஏதாவது 
ஒன்றாக இருக்கும் : - 225 , 360 ° + 225 , 2 x 360 + 225 ° , 
3X360 +225 ........... ; - 135 , - 360° -135 . -2x 360 ° -135 , 
--3600x3-1350 ,..... அஃதாவது 2259,585 , 945 , 13050 ... 
135 - 495 , - 855 , - 1215 ° 


29. மிகைக் கோடுகளும் எதிர்க் கோடுகளும் ( positive and 
negative lines ) : - AB என்ற நிலைக் கோட்டில் , 0 என்ற நிலைப் 


k 


a 


A 


-8 


படம் 29 


புள்ளி இருப்பதாக வைத்துக்கொள்வோம் . 

வைத்துக்கொள்வோம் . மேலும் அக் கோட்டி 
லிருக்கும் வேறு புள்ளிகளின் இருப்பிடங்களை , 0 - ன் இருப்பிடத்தி 
லிருந்து அறியவேண்டுமென்று வைத்துக்கொள்வோம் . அக்கோட்டி 
லிருக்கும் ஒரு புள்ளியின் இடத்தை அறிவதற்கு , 0 - லிருந்து அதன் 
தொலையும் , அது 0 - க்கு எப்பக்கம் இருக்கிறது என்பதும் தெரிய 
வேண்டும் . தொலைமட்டும் தெரிவதனால் பள்ளியின் இடத்தை நிச்சயமாக 
எது என்று சொல்ல முடியாது . 


ஆகவே தொலைகளை ஒரு கோட்டில் குறிப்பிடும்பொழுது , ஏதாவது 

திசையைத் திட்டமான திசையாகக் ( standard direotion ) 
கொள்வதுநலம் . அத்திசையை மிகை திக்கெனவும் , அத்திசையை நோக்கி 
அளக்கும் தொலைகளை மிகைத்தொலைகளெனவும் ( positive distances ) , 
அத்திசைக்கு எதிர்த் திசையை நோக்கி அளக்கும் தொலைகளைக் குறைத் 
தொலைகள் அல்லது எதிர்த் தொலைகள் ( negative distances ) எனவும் 
கொள்வது மரபு . 


0 - லிருந்து வலப் பக்கமாக அளக்கும் தொலைகளை மிகை எண்க 
ளாலும் , இடப்பக்கமாக அளக்கும் தொலைகளைக் குறை எண்களாலும் 
குறிப்பிடுவது வழக்கம் . எடுத்துக்காட்டாக OA , OB என்பவைகளின் 


41 . 


அளவுகள் முறையே a , b என்று வைத்துக்கொண்டால் OA- ன் நீளம் - a , 
OB- ன் நீளம் + b . 


AB- க்குக் குத்துக்கோடுகளாக இருக்கின்ற கோடுகளுக்கு மிகை 
திக்கு புத்தகப் பக்கத்தின் மேல்பாகமும் , எதிர்த் திக்கு புத்தகப் 
பக்கத்தின் கீழ்ப்பாகமுமாகும் . 


Yy 


30. ஒரு புள்ளியின் ஆயத் தொலைகள் ( co - ordinates of a 
point ) : - XOX YOY என்ற இரண்டு குத்துக்கோடுகள் 0 - ல் 
வெட்டுகிறதென்று வைத் 
துக்கொள்வோம் . அப்பொ 
ழுது தளத்தை XX1, YY 

1 
நான்கு கால்வட்டங்களாகப் 

PP 
( quadrants ) பிரிக்கின் 
றன . 


( 
= 
| 


N 


- 


- 


- 


நிச்சர் 


X X 


E 


தளத்திலிருக்கும் P 
என்ற புள்ளியை 

M 
யிக்க , XX , YY - லிருந்து 
அதன் தொலைகளும் போக் 
குகளும் ( directions ) தெரி 
யவேண்டும் . P- லிருந்து 
PM , PN என்பவற்றை 

y 
OX , OY- க்குக் குத்துக் 

படம் 30 
கோடாக வரைந்தால் OM 
ஐ P- யின் மட்டாயம் அல்லது ஆயத்தொலை ( co - ordinate ) என்றும் 
ON- ஐ P- யின் குத்தாயம் அல்லது 9 ஆயத்தொலை ( y co - ordinate ) 
என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . 


பின் வருவன எளிதில் விளங்கும் . 


முதல் கால் வட்டத்தில் மட்டாயம் மிகையாகும் குத்தாயம் மிகையாகும் 


இரண்டாவது 


குறையாகும் 


மூன்றாவது 


குறையாகும் 


நான்காவது 


மிகையாகும் 


23 


42 


31. எல்லாவிதப் பருமனுடைய கோணங்களின் கோண கணிதத் 
தகவுகள் : - இரண்டாவது அதிகாரத்தில் குறுங்கோணத்தின் கோண 
கணிதத் தகவுகளைச் செங்கோண முக்கோண மூலமாக வரையறுத்தோம் . 
90 -ஐவிடப் பெரிய கோணத்தின் தகவுகளை வரையறுப்பதற்கு அம் 
முறையைக் கையாள இயலாது ; ஏனெனின் செங்கோண முக்கோணத் 
தின் கோணங்கள் 90 -ஐவிடப் பெரியனவாக இருத்தல் முடியாது . 

ன் ° 
ஆகவே 90°-ஐ விடப் பெரியனவாக இருக்கும் கோணங்களின் தகவுகள் 
பின் வருமாறு வரையறுக்கப்படுகின்றன . 


0X , 0Y என்ற இரண்டு நேர் ஆயங்களை ( rectangular axes ) 
எடுத்துக்கொள்வோம் . . நீளமுடைய OP என்னும் கோடு , 0X- லிருந்து 
புறப்பட்டு இடமாகச் சுற்றுவதென்றும் , XOP = 0 என்றும் வைத்துக் 
கொள்வோம் . அப்பொழுது 8 - வின் கோண கணிதத் தகவுகள் பின்வரு 
மாறு வரையறுக்கப்படுகின்றன . 


YY 


P 


P 


y 


9 


8 


X 


x 


( ii ) 


M 


X 


. 


M 


Y 


10 


ச 


8 


M 


Σ 


C 


X 


X 


( iii ) X 


) 


( iv ) 


X 


y 


9 


Y 


PP 


P 


y 


y 


படம் 31 


43 


y 


sino 


T 


C 


y ) 


3 


P- ன் y ஆயத்தொலை 

OP 
P- ன் : ஆயத்தொலை 
cos 0 = 

OP 
P- ன் y ஆயத்தொலை 
tan o 
P- ன் ஆயத்தொலை 

OP 
cosece = 
P- ன் ஆயத்தொலை 

OP 
P- ன் ஆயத்தொலை 

P- ன் ஆயத்தொலை 
cot o == 

P- ன் - ஆயத்தொலை 


7 


| 


y 


sec 0 


m 


9 


32. குறுங்கோணத்தின் கோண கணிதத் தகவுகளின் வரையறை 
( definition ) மேற் குறித்திருக்கும் வரையறையிலிருந்து வேறுபட்ட 
தன்று என்பது கருதற்பாலது . ஏனெனின் 0 குறுங்கோணமாக இருந் 
தால் P முதல் கால் வட்டத்திலிருக்கிறது . ( படம் 31 ( i ) ) அப்பொழுது 
அதன் ஆயத்தொலைகள் ON , MP என்றும் அவை மிகை நீளங்களென் 
றும் எளிதில் காணலாம் . 


33 . கோண கணிதத் தகவுகளின் குறிகள் : 

படம் 31 ( i ) - ல் 6 முதல் கால் வட்டத்திலிருக்கிறது . P- யின் 
ஆயத்தொலைகள் மிகைகளாக இருக்கின்றன . 


படம் 31 (ii )- ல் இரண்டாவது கால் வட்டத்திலிருக்கிறது . 
P- யின் y ஆயத்தொலை மிகையாகவும் , ஆயத்தொலை குறையாகவும் 
இருக்கின்றன . ஆகவே sin 0 மிகையாகவும் ; cos 8 , tan 0 என்பவை 
குறையாகவும் இருக்கின்றன . 


படம் 31 (iii ) - ல் மூன்றாவது கால் வட்டத்தில் இருக்கிறது . 
P- யின் ஆயத்தொலைகள் குறையாக இருக்கின்றன . ஆகவே sin e , 
cos 0 என்பவை குறையாகவும் , tan 8 மிகையாகவும் இருக்கின்றன . 


படம் 31 ( iv ) - ல் நான்காவது கால் வட்டத்தில் இருக்கிறது . 
P- யின் ஆயத்தொலை மிகையாகவும் , ஆயத்தொலை குறையாகவும் 
இருக்கின்றன . ஆகவே sin e , tan 0 என்பவை குறையாகவும் , cos e 
மிகையாகவும் இருக்கின்றன . 


44 


பின்வரும் படங்களும் , அட்டவணையும் கோண கணிதத் தகவுகளின் 
குறிகளை விளக்கும் . 


நெடுக்கை 


கிடக்கை 


இருக்கை 


+ 


+ 


+ 


+ 


- 


+ 


+ 


எதிர் நெடுக்கை 


எதிர் கிடக்கை 


எதிரிருக்கை, 


படம் 32 


கால் வட்டம் 


I 


II 


III 


IV 


நெடுக்கை 
எதிர்நெடுக்கை 


+ 


+ 


- 


கிடக்கை 
எதிர்கிடக்கை 


} 


+ 


+ 


இருக்கை 
எதிரிருக்கை 


} 


+ 


+ 


34. எவ்வித மதிப்புடையதாக இருப்பினும் இரண்டாவது 
அதிகாரத்தில் 15 - ஆவது தொகுதியில் நிறுவின 


sin 0 + cos : 8 = 1 


1 + tan 0 = sec 0 
1 + cot20 = cosec 0 


sine 


tang = 


cos 


என்ற அடிப்படையான தொடர்புகள் உண்மையென எளிதில் காட்ட 
லாடி . 


45 


சில துணைக்கோணங்களின் கோண கணிதத் தகவுகள் 
35. ( - 0 ) -வின் தகவுகள் : 


YY 


YY 


P 


+ 


+ 


MM 


+ / 


M 


Xx 


X 


Pl 


P 


Y ? 


Y 


Y 


P 


P 


+ 


* 


M 


X 


xx 


M 


X 


P 


P 


Y 


yi 


படம் 33 


r நீளமுடைய ஒரு கோடு 0X- லிருந்து புறப்பட்டு , 8 ° சுற்றின 
பிறகு OP இடத்திலும் , - 0 ° சுற்றின பிறகு OP இடத்திலும் இருப்ப 
தாகக் கொள்வோம் . அப்பொழுது எல்லாக் கால் வட்டங்களிலும் 

POM = PLOM 

POM , POM என்பவை அடங்கலும் ஒத்த முக்கோ 
ணங்களாய் ( congruent triangles ) இருக்கின்றன . 

ஆகவே MP = MP ( எண்ணளவில் ) ( numerically ) 

P- ன் ஆயத்தொலைகள் ( 3 , y ) என்றும் , P- ன் ஆயத்தொலைகள் 
( a ) என்றும் கொண்டால் 1 = x ; } = - y . 


91 


-y 


sin ( -8 ) = 


-- 


-sing 


7 


1 


cos ( -8 ) 


- 


= cos O 


7 


y 


-y 


tan ( -8 ) = 

- 


= 


S 


- tano 


46 


T 


+ 


cosec ( -8 ) 


- 


cosece 


y1 


-y 


7 


7 


sec ( -8 ) 


= 


sec 0 


1 


+ 


cot ( - 6 ) 


= 


- coto 


y 


-y1 


36. ( 90 ° - 8 ) வின் தகவுகள் : 


P 


Y 


P 


P 


+ 


+ 


x 



+ 


1 


M M 


O 


Pl 


Y 


7 


P 


M 


XX 


X 


E 


P 


P 


P. 


Y 


y ? 


படம் 34 


- நீளமுடைய ஒரு கோடு 0X- லிருந்து புறப்பட்டு சுற்றின 
பிறகு OP இடத்திலும் , நீளமுடைய மற்றொரு கோடு 0X- லிருந்து 
புறப்பட்டு 90° - சுற்றின பிறகு OP இடத்திலும் இருப்பதாகக் 
கொள்வோம் . OX- லிருந்து 90 ° சுற்றின பிறகு , 8 எதிர்த்திசையில் 
( வலமாக ) சுற்றினால் OP - ன் இருப்பிடம் கிடைக்கப்பெறுகிறது . 

மேல்வரைந்த படங்களிலிருந்து POM = 0PM என்றும் , 
A OPM = A POM என்றும் கிடைக்கின்றன . 

MP = 0M ! ( இயற்கணிதப்படி ) 
OM = M P ( 

) 


. 


47 


ஆகவே P- ன் ஆயத்தொலைகள் ( x , y ) என்றும் , PI- ன் ஆயத்தொலைகள் 
( 41 , y1 ) என்றும் கொண்டால் , y = x ; x = y : 

11 
ஆகவே sin ( 90 ° - 6 ) = 

cos .. 


ஐ 


- 


T 


T 


9 


cos ( 90 ° - 0 ) 


|| 


= sin e . 


T 


= cot 8 . 


g 
tan ( 90 ° - 6 ) - 

T ) y 
இவ்வாறே cosec ( 90 ° - 9 ) 

cosec ( 90 ° -e ) = sec 8 . 

sec ( 90 ° - 6 ) = cosec 6 . 
cot ( 90 ° - 0 ) = tan 0 . 


37. ( 90 ° +0 ) -வின் தகவுகள் : 


P 


P 


+ 


* 


* 


M 


xx 


X 


+ 


M 


y ! 


y ! 


YY 


P 


x 


2 


M 
+ 


X 


H 


x 


M 


P 


P 


Pl 


படம் 35 


7 நீளமுடைய இரண்டு கோடுகள் OX- லிருந்து புறப்பட்டு , ஒன்று 
8 - ம் மற்றொன்று 90 ° + 8 - ம் சுற்றினபிறகு முறையே OP.OP இடங் 
களிலும் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் . 
OP எவ்விடத்திலிருப்பினும் POP, = 900 

POM = POM - ன் நிரப்பும் கோணம் = OP M 
-OMP = PM O 


48 


MP = OM 

OM -- MP ( இயற் கணிதப்படி ) . 
P- ன் ஆயத்தொலைகள் ( w , y ) என்றும் , P- ன் ஆயத்தொலைகள் 
( ay , y ) என்றும் கொண்டால் y1 = 0 ; 1 = -y . 

y1 | 
sin ( 90 ° +0 ) 


T 


= 


cos 0 


T 


T 


T 


-y 


cos ( 90 ° + 8 ) 


- sin a 


1 


41 


+ 


tan ( 90 +8) 


- coto 


இவ்வாறே cosec ( 90 ° + 0 ) = sec 0 

sec ( 90 ° + e ) -cosece 
cot ( 90 ° +0 ) - 

- tana 
38. ( 180 ° - 6 ) வின் தகவுகள் 


Y 


Pl 


P 


P 


P 


+ 


+ 


xx 


X 


+ 


M 


O 


E 


+ 


M 


A 


Y 


M 


E 


X 


x 


P 


pr 


P 


YI 


YI 


படம் 36 


7 ளேமுடைய இரண்டு கோடுகள் 0X- லிருந்து புறப்பட்டு , ஒன்று 
8 - ம் , மற்றொன்று 180 ° -0 - ம் சுற்றினபிறகு முறையே OP , OPI 
இடங்களிலும் இருக்கின்றன என்று கொள்வோம் . 

மேல் கொடுத்திருக்கும்படங்களிலிருந்து POM = POM என்றும் 
A0PM = A0P M என்றும் கிடைக்கின் 

. 


49 


MP = MP 

OM -OM ( இயற்கணிதப்படி ) 
P- ன் ஆயத்தொலைகள் ( w , y ) என்றும் , P - ன் ஆயத்தொலைகள் 
(sy ) என்றும் கொண்டால் = y ; 1 = -T. 


g1 


Y 


Sia ( 180 ° -0) = 


-- 


= sin s . 


T 


( cos 180 ° - 6 ) 


* 


- 


- 

cos 8 . 


r 


T 


T 


tan 0 . 


y 

y 
( tan 180 ° - 6 ) 

31 

- 
இவ்வாறே cosec ( 180 ° - 0 ) = coseo 8 . 

sec ( 180 ° - 6 ) = - sec 8 . 
cot ( 180 ° - 6 ) 

- cot 8 . 


39. ( 180 ° + 6 ) வின் தகவுகள் : 


முதல் முறை : 


YY 


P 


* 


2 





+ 

Xx| 
M 


X 


3 


pi 


Y 


A 


Y 


P 



PI 


M 


E 


Y 


படம் 37 


நீளமுடைய இரண்டு கோடுகள் OX- லிருந்து புறப்பட்டு , ஒன்று 
8 ° -ம் , மற்றொன்று 180 ° + 6 °-ம் சுற்றினபிறகு முறையே OP , OP இடங் 


7 


50 


வை 


களிலும் இருக்கின்றன என வத்துக்கொள்வோம் . இந்த இரண்டு 
கோணங்களின் வேற்றுமை 180 ° ஆகையால் OP , OP கோடுகள் ஒரே 
கோட்டில் இருக்கின்றன. 

POM = P1OM 
A POM = APOM 
M P = -MP ( இயற் கணிதப்படி ) 
OM = -OM 

) 
P- ன் ஆயத்தொலைகளை ( r , y ) என்றும் , P - ன் ஆயத்தொலைகளை 
( 2 ,, y ) என்றும் கொண்டால் y = - = - x . 


sin ( 180 ° + 8 ) 


y1 


-y 


= 


sino 


T 


- 


cos ( 180 ° +0) = 


= 


// 


-cos0 


T 


T 


tan ( 180 ° +9 ) 


y 


y 


tane 


sec 6 


இவ்வாறே cosec ( 180 ° + 8 ) 

cosec8 
sec ( 180 ° + 6 ) 

cot ( 180 ° + 6 ) - cot o 
இரண்டாவது முறை 
sin ( 180 ° +0 ) = sin ( 90 ° + 90 ° + 8 ) 

90 ° + 8 - ஐ 4 என்று வைத்துக்கொள்வோம் 
. sin ( 180 ° +8) = sin ( 90 ° + 4 ) 

= cos * 
= cos ( 90 ° + 0 ) 

- sine 
cos ( 180 ° + 6 ) 

= cos ( 90 ° + 4 ) 

-- sins 
- sin ( 90 ° +8 ) 

- cosO 
tan ( 180 ° + 8 = tan ( 90+ :) 

- cot - 

- cot ( 90 ° +0 
a tau . 


= 


51 


- 


40 . இந்த முறைப்படியே 270 ° + 8 - வின் தகவுகளையும் காணலாம் . 
sin ( 270 ° + 9 ) 

cos8 . 
cos ( 270° + 6 ) = sin e . 
tan ( 270 ° + 0 ) - cot 8 . 
cosec ( 270 ° + 6 ) = - sec 0 
sec ( 270 ° + 6 ) = cosec 8 . 
cot (270 ° + 6 ) - tan 8 . 
sin ( 270 ° - 6 ) 

cos0 . 
cos ( 270 ° - 6 ) sin e . 
tan ( 270 ° - 6 ) = cot 8 . 
cosec ( 270 ° - 9 ) = - sec e . 
sec ( 270 ° - G ) = cosec 8 . 

cot ( 2700 - 6 ) = tan e . 
41. 360 " -யைவிடப் பெரிதாக இருக்குமானால் அதன் தகவு 
களைக் காணல் சுலபமாகும் . எனெனின் , 9 வோடு 360 அல்லது அதின் 
மடங்குகளைக் கூட்டவோ . கழிக்கவோ செய்தால் , OP- யின் இறுதி 
இருப்பிடத்தைப் பாதிக்காது . ஆகவே . ஒரு முழு எண்ணாக இருப்பின் 
m360 ° + 8 - வின் தகவுகள் 9 - வின் தகவுகளோடும் , n360 ° - 8 - வின் 
தகவுகள் ( - 0 ) வின் தகவுகளோடும் , முழுதும் ஒத்தனவாக இருக்கின்றன . 

42. சென்ற தொகுதிகளில் நிறுவியனவற்றிலிருந்து எந்தவித 
மான பருமனுடைய கோணத்தின் தகவுகளையும் , மிகைக் கணியமான 
( positive quantity ) குறுங்கோணத்தினுடைய தகவுகளின் சார்பல 
னாகக் கூறல் இயலும் . 

எடுத்துக்காட்டாக , 
tan ( 735 ° ) = tan ( 2X 360 ° + 15 ° ) = tan 15 ° . 
sin ( 960 ° ) sin (2X360 +240 ) = sin 2400 . 

= sin ( 180 ° + 60 ° ) = - sin 60 ° 
cos ( 2400 ° ) = cos ( 360 ° X6 + 240 ° ) = cos 2400 

= cos ( 180 ° + 60 ) 
sin ( -870 ° ) = - sin 870 ° sin (2X360 ° + 150 ) 

- sin ( 150 ) 

- sin ( 180 ° - 30 ° ) 

- - sin 300 
cos ( -780 ° ) = cos 780° = cos 60 ° 
tan ( -855 ° ) = - tan ( 855 ° ) = 

= - tan ( 135 ) 
tan ( 180 45 ° ) 
tan 45º 


cos 60 " . 


52 


ஐச் சுருக்குக . 


பயிற்சி. 1 . 

cos (180 ° - A ) sin ( 360 ° - A ) cot ( 90 ° + A ) 

tan ( 180 ° + A ) cos { - A ) tan ( 90 ° - A ) 
cos (180 ° - A ) sin ( 360 ° - A ) cot ( 90 ° + A ) 

tan (180 ° + A ) cos ( -A ) tan ( 90 ° - A ) 
cos AX - sin AX tan A 
tan A X cos A Xcot A 
sin A 


-- 


cOS A 


பயிற்சி 2. A , B , C என்பவை ஒரு முக்கோணத்தின் கோணங் 
சளாக இருப்பின் 


3A + 3B + 20 


C 


sin 


1. ( - 5-2 ) 


+ cos 


= 0 என்று நிறுவுக . 


2 


A + B + C = 180 ° , 


3A + 3B + 20 

C 
sin 

+ cos 
2 

2 
3A + 3B + 3C - C 
= sin 

+ cos 
2 


CC 


2 


( 

29 ) 
(34 

- ) 
( 9 ) 

3 ) 


C 


- 


sin 


+ cos 


2 


= sin 


270 


+ cos 

2 


CC 
2 


+ cos 


- cos 
= 0 . 
= 


C 
2 


பயிற்சி 3 . 


C 


- 


வின் மீப்பெரு மதிப்பும் , மீச்சிறு மதிப்பும் காண்க 
a + bcos9 
cos 6 வின் மீப்பெரு மதிப்பு = 1 

மீச்சிறு மதிப்பு = 1 


G 


a + b cos 8- வின் மீச்சிறு மதிப்பு 


a + 3 


C 


வின் மீப்பெரு மதிப்பு 
a + bcos0 


a - 6 


53 


பயிற்சிகள் 8 


கீழே கொடுத்திருப்பனவற்றின் மதிப்புகளைக் காண்க 


1. sin ( 135 ) 


2. cos 150 


3. cos 240 


4 . 


5. cos ( -120 ) 
7. tan ( 315 ) 


cosec ( 225 ) 
6. sin ( -150 ) 
8. sin ( -240 " ) 


9 . 


sec ( - 300 ) 


10 . 


கா 
tan 

4 


2 


11. sin 


12 . 


conec 


3 


3 


13. sec 


14 . 


corec 


( - ) 


( - " ) 
( - ) 


15 . 


cot 


16. கீழே கொடுத்திருப்பனவற்றை , 45 ° க்கு அகமுள்ள 

குறுங் 
கோணத்தின் தகவுகளின் சார்பலனாகக் கூறுக : 
sin ( 1220 ° ) , cos ( -840 ° ) , tan ( -640 ° ) , cot ( 300 ° ) , 
sec ( 420 ° ) , cosec ( 480 ° ) , sin ( 300 ) , sin ( 750 " ) , 
cos ( - 1125 ° ) , cot ( 1110° ) , cot ( -1485 °) , tan ( -240 " ) , 

sec ( - 765 °) , sin ( -1050 ° ) , cos ( - 1110 ). 
17 . பின்வருவனவற்றை A- யின் சார்பலனாகக் கூறுக : 

sin ( A - 180 °) , cot ( A - 180 ° ) , cos ( A - 180 ° ) , 


31 


tan 


(A - ) 


coseo ( A - T ) , seo 


( 3 


A ) 


18. cos A = -23 . A இரண்டாவது கால்வட்டத்தில் இருப்பின் 

sin A , tan A என்பவற்றின் மதிப்புகளைக் காண்க . 
19. cot A * ஆகவும் , A யின் நெடுக்கை குறைக் கணிய 
மாகவும் 

ருந்தால் cos A , tan A என்பவற்றின் 
மதிப்பைக் காண்க . 
20. tan A = -7. A நான்காவது கால்வட்டத்தில் இருப்பின் 

cos A , cosec A என்பவற்றின் மதிப்புகள் என்ன ? 


54 


பின்வருவனவற்றைச் சுருக்கிக் கூறுக : 
21 . 

tan ( 180 ° + A ) sia ( 90 ° + A ) sec ( 90 ° - A ) . 
22. cos ( 90 ° - 9 ) cos ( 180 ° + 8 ) sin ( 90 ° - 6 ) sin 180 ° + 6 ) . 
231 

cos ( 90 ° + A ) + sin ( 180 ° - A ) - sin ( 180 ° + A ) 

- sin ( - A ) . 
24 . sec ( 180 ° + A ) sec ( 180 ° - A ) + cot ( 90 ° + A ) 

tan ( 180 ° + A ) . 
25 . sec ( 270 - A ) tan ( 360° + A ) sin ( 540 ° + A ) . 
26 . cosec ( 180 ° +20 ) - cot- (1800 

29 ) . 
27. sin ( 180 ° + A ) + cos ( 90 ° + A ) + cos ( 90 ° - A ) + sin A. 
28 . sec ( 360 ° - A ) + cosec ( 7200 + A ) . 
29 . cot ( 276 -A ) + cot ( 270 ° + A ) 

cos ( 90 ° - A ) cos ( 180 ° - A ) tan ( 180 ° + A ) 
30 . 

sin ( 90 ° + A ) sin ( 180 ° - A ) tan ( 180 ° - A ) 

sin ( 180 ° -A ) cos ( 270 ° - A ) 
31 . 

sin ( 180 ° + A ) cos ( 270 ° + A ) 
32 . A , B , C என்பவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக 

இருப்பின் அடியில் கொடுத்திருப்பவைகளை நிறுவுக . 


( 1 ) sin 


A + B 
COS 

2 


2 


பலபல 


- 


C 

A + B 
( 2 ) cos 

sin 
2 

2 
( 3 ) sin C sin ( A + B ) . 
( 4 ) cos C 

cos IA + B ) . 
A + 3 B + 0 
( 5 ) 8in 

= cos B. 
2 
A +2 B + 30 

C - A 
( 6 ) sin 

+ sin 
2 

2 


0 . 


33 . 


பின் வருவனவற்றின் மீப்பெரு மதிப்புகளும் , மீச்சிறு மதிப்பு 
களும் காண்க . 

( 1 ) 5 + 4 sia 8 . 


( 2 ) 


a 
2 + sine 


அதிகாரம் 5 
கூட்டுக்கோணங்களின் தகவுகள் 
43. முன் அதிகாரத்தில் சில கோணங்களின் கூட்டல் தொகைக்கும் 
வேற்றுமைத் தொகைக்குமுள்ள ( எடுத்துக்காட்டாக sin 90 +0 
sin 180 + 6 ) கோணகணிதத் தகவுகளைப் பார்த்தோம் . இப்பொழுது 
எதாவது இரண்டு கோணங்களின் கூட்டல் அல்லது வேற்றுமைத் 
தொகையின் தகவுகளை , அதே கோணங்களின் தகவுகளின் சார்பலனாகக் 
கொடுக்கும் சில தேற்றங்களை நிறுவுவோம் . முதலில் குறுங்கோணத்தா 
லாய தேற்றங்களை நிறுவி , பின்பு அவை எல்லா மதிப்புடைய கோணங் 
களுக்கும் பொருந்து மெனக் காட்டுவோம் . 
44. LA , LB , LA + B , குறுங்கோணமாயின் 

sin ( A + B ) = sin A cos B + cos A sin B. 

cos ( A + B ) = cos A cos B- sin Asin B. 
AOB = LA என்றும் , BOC = / B என்றும் வைத்துக்கொண் 
LITO LAOC = A + B . OC 
கோட்டில் , P புள்ளியிலிருந்து 

PP 
PM , PN 

என்பவற்றை 
முறையே OA , OB என்பவற் 
றிற்குக் குத்துக் கோடுகளாக 

மேலும் NH , NK 
என்பவைகளையும் 

முறையே 
OA , PM என்பவைகளுக்குக் 

B 
குத்துக் கோடுகளாக வரைக . 

-A 
ONP , OMP ஒவ்வொன் 

படம் 38 
றும் செங்கோண மாகையால் 
OMNP என்பது ஒரு வட்ட நாற்சிறையாகும் ( cyclic quadrilateral) 

. KPN = AOB = A. 
OMP முக்கோணத்தில் 

MP MK + KP HN + KP 
sin ( A + B ) 

OP OP 

OP 
HN KP 

+ 
OP OP 
HN ON KP NP 
ON OP NP OP 


A 


வரைக . 


8 


K 


A 


M 


+ 


56 


OP ) 


PN : 


HN 

OH 
- ONH- ல் sin A = 

ON cos A 

ON 
ON 

NP 
- ONP- ல் cos B 

sin B = 

OP 
KP 

KN 
A PKN- ல் cos A = 

sin A = 

PN . 
sin ( A + B ) = sin Acos B + cos Asia B. 
மேலும் OMP முக்கோணத்தில் 

OM OH - MH 
cos ( A + B ) = 

OP 

OP 
OH MH 
OP OP 
он KN 
OP OP 
OH ON KN PN 

OP PN . OP 

cos A cos B - sin Asin B. 
cos ( A + B ) - cos Acos B - sin A sin B. 


- 


- 


ON 


45 . 


LA , [ B குறுங்கோணங்களாகவும் / B > LA ஆகவும் 


இருப்பின் 


CC 


sin ( A -B ) = sin A cos B - cos A sin B 

cos ( A - B ) = cos A cos B + sin A sin B 
AOB = A என்றும் , BOO = B என்றும் வைத்துக்கொண்டால் 

AOC = A - B. 00 கோட்டில் , 
P புள்ளியிலிருந்து PM , PN 
இரண்டையும் முறையே 0A 
OB என்பவற்றிற்குக் குத்துக் 
கோடுகளாகவும் , NH , NK என்ப 
வற்றை முறையே OA , MP 
என்பவற்றிற்குக் குத்துக் கோடுக 
ளாகவும் வரைக . 


N 


K 


A 


- 


8 


அப்பொழுது 


H 


E 


படம் 39 


ONP = 90 , OMP = 900 


ஆகையால் OMPN ஒரு வட்ட நாற்சிறை, 


57 


OPM என்ற முக்கோணத்திலிருந்து நமக்குக் கிடைப்பது 

MP MK - PK HN - PK 
sin ( A - B ) = 
0P OP 

OP . 
HN 

PK 
OP OP 
HN ON PK PN 

ON OP PN OP 
HN 

OH 
OHN- ல் 

ON = sin A , 

= cos A. 

ON 
PN 

ON 
A OPN- ல் = sin B , 
ON 

OP 

= cos B. 
PK 

NK 
A PKN- ல் = 

= sin A. 
PN 


cos A , PN 


sin ( A - B ) = sin A cos B - cos A sin B 

OM OH + HM OH + NK 
மேலும் cos ( A - B )) - 
0P OP 

OP 
OH NK 

+ 
OP OP 
OH ON NK PN 

+ 
ON OP PN OP 
= COS A cos B + sin A sin B 


- 


- 


ஃ 


cos ( A - B ) = cos A cos B + sin A sin B. 


46. மேற்காட்டிய வடிவ கணிதத் தெரிப்புகளில் , A , B , A + B 
கோணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செங்கோணத்திலும் குறைந்தது . 
அஃதன்றியும் ( A - B ) கோணம் 

ஒரு 

மிகைக் கோணம் . 
கோணங்கள் குறுங்கோணமாக இல்லையாயின் மேற்கொடுத்திருக்கும் 
படங்களில் சில மாற்றங்கள் அமைக்கவேண்டிவரும் . வேறு படங்கள் 
வரையாமல் இத் தேற்றங்கள் எல்லா மதிப்புடைய கோணங்களுக்கும் 
பொருந்துமென நிறுவலாம் . 


/ A , LB , குறுங்கோணமாயின் 

sin ( A - B ) = sin A cos B + cos Asin B 

cos ( A + B ) = 00s A 008 B - sin A sin B 
என்பவற்றை நிறுவினோம் 


3 


58 


ஆ 


A , = 90 + A என்று வைத்துக்கொண்டால் 

sin A , = sin ( 90 ° + A ) = cos A 

cos A = cos ( 90 ° + A ) = -sin A 
கவே sin ( A + B ) = sin ( 90 ° + A + B ) 

= cos ( A + B ) 

cos A cos B - sin A sin B 
sin ( 90 + A ) cos B 

+ cos ( 90 ° + A ) sin B 

sin A cos B + cos A sin B 
இவ்வாறே cos ( A + B ) = cos A , cos B - sin Asin B. 
இவ்விதமே -B- யோடு 90 கூட்டினால் 

sin ( A + B , ) = sin A , cos B , + cos A , sin B , 

cos ( A + B ) = cos A cos B , -sin A sin B , 
நிறுவலாம் . ஆகையால் இத் தேற்றங்கள் A , B 

தேற்றங்கள் A , B என்பவை 
0 -க்கும் 180 -க்கும் இடையில் இருக்கும்பொழுது உண்மையாக இருக் 

இவ்வாறே இத் தேற்றங்கள் எவ்வித மதிப்புடைய கோணங் 
களுக்கும் பொருந்துமெனக் காட்டலாம் . 


என 


கின் றன . 


பயிற்சி 1. cos 75 -ன் மதிப்பைக் காண்க . 


cos 75 = cos ( 45 + 30 ° ) 

= cos 45 ° cos 30 - sin 45 ° sin 30 ° 

1 03 1 1 
V2 2 V2.2 
03-1 
242 


- 


பயிற்சி 2. cos 15 - ன் மதிப்பு என்ன ? 


cos 15 ° = cos ( 90 - 75 ) = sin 75 

sin ( 45 ° +30 ) 
sin 45º cos 30 ° + cos + 5 ° sin 30 ° 
1 V3 

1 1 
V2 . 2 V2.2 
V3 + 1 
202 


+ 


59 


> 


பயிற்சி 3. A- யும் , B- யும் குறுங்கோணங்கள் ; sin A 

sin A = 3 
sin B = 1 எனின் sin ( A + B ) - ன் மதிப்பு என்ன ? 


sin ( A + B ) = sin A cos B + cos A sin B. 
cos A = V ( 1 - sin’A ) = V ( 1 - 3) = 


13 


cos B = V ( 1 - sinºB ) - = V ( 1-7 ) = 


3 


1 


.. 


sin ( A + B ) = 


Vg + 


3 V8 + 4 


10 


UUD 4. sin ( A + B ) sin ( A - B ) = sin A - sin B 

cos ( A + B ) cos ( A - B ) = cos A - sin B 

என்று நிறுவுக . 


sin ( A + B ) sin ( A - B ) = ( sin A cos B + cos A sin B ) X 

( sin A cos B - Co8 A sin B ) . 
= sin A cos B - cos’A sin B 
= sinºA ( 1 - sinºB ) - ( 1 - sin’A ) sin B 
= sin A - sin B 


cos ( A + B ) cos ( A - B ) = ( cos A cos B - sin A sin B ) X 

( cos A cos B + sin A sin B ) 
= cos ? A cos B - sin ? A sin B 
= cos’A ( 1 - sin B ) - ( 1 - cos A ) sin B 
= cos A - sin B 


ubi 5. cos A + cos ( 120° + A ) + cos ( 120 ° - A ) = 0 
என்று நிறுவுக . 


cos A + 00s ( 120 ° + A ) + cos ( 120 ° - A ) 
= cos A + cos 120 ° cos A - sin 1200 sin A 

+ cos 120 ° cos A + sin 120 ° sin A 
= cos A +2 cos 120 ° cos A 
= COS A + 2x - 1 X cos A 


80 


பயிற்சி 6. sin ( A + B + C ) - ன் விரிவைக் காண்க . 


sin ( A + B + C ) = sin ( A + B ) cos C + cos ( A + B ) sin c 

= ( sin AGOs B + cos Asin B ) cosC + 
( cos A cos B - sin Asin B ) sin c . 
sin A cos B cos C + sin B cos C cos A 
+ sin C oos A cos B - sin A sin B sin C 


இதனால் cin 3A- யின் விரிவைக் காணலாம் . 


A = B C என்று கொண்டால் 


sin ( A + A + A ) = sin Acos Acos A + sin Acos Acos A 

+ sin A 008 A cos A - sin A sin A sin A 
= 3sin Acos " A - sin A 
= 3 sin A (1- sin " A ) - sin A 
= 3 sin A - 4 sin A 


பயிற்சிகள் 9 


பின் வருவனவற்றை நிறுவுக . 


குறுங் 


1. A 

sin ( A + 45 ° ) = - (sin A + cos A ) . 
2. 12 cos ( A + 45 ° ) = cos A- sin A. 
3. 2 sin (30 - A ) = cos A - 13 sin A. 
4 . 2 cos ( 30 ° - A ) = 3 cos A + sin A. 
5. sin ( 45 ° + A ) - cos ( 45 ° - A ) = 0 . 
6. sin ( 30 + A ) + sin ( 30 ° - A ) = cos A. 
7 . cos ( 30 - A ) - cos ( 30 ° + A ) = sin A. 
8. sin A = , cos B = 13 ஆகவும் , A , B என்பவை 

கோணமாகவும் இருந்தால் sin ( A + B ) = . 
9 . cos 2A = sin ( n + 1 ) A sin ( n - 1 ) A + cos ( n + 1 ) A cos ( n - 1 ) A . 
10. cos A = sin ( n + 1 ) A sin ( n + 2 ) A + cos ( n + 1 ) A 

sin ( 1 + 2 ) A . 
11 . cos ( A + B ) cos (A- B ) = cos - B- sin A. 
12. sin ( A + B ) sin ( A- B ) = cos B - cos ? A. 
13 . cos 25 + cos 95+ cos 145 = 0 . 
14. cos 52 ° + cos 68 + cos 172 ° = 0 . 
15. sin A + sin (120 ° + A ) + sin ( 240 + A ) = 0 . 


01 . 


16. COS 


0 
3 


2 TT +0 

4T + 
+ COS 

+ COS 
3 

3 


= 0 . 


1 


18 . 


17. cos 15 ° + cos245 ° + cos 75º = 3.2 

cos (30 ° + A ) + cos ( 60 ° +.A ) = 2 (1 + v3) sin ( 45º – A ). 
sin ( A + B ) + sin ( A - B ) 
cos ( A + B ) + cos ( A - B ) 

= tan A 


19 . 


20. sin ( B + C ) sin ( B - C ) + sin ( C + A ) sin ( C - A ) + 

sin ( A + B ) sin ( A - B ) = 0 . 


21 . 


sin ( B - C ) sin ( C - A ) sin ( A - B ) 
+ 

+ 
cos B cos C cos C cos A cos A cos B 


= 0 . 


22 . 


23 . 


cot A - cot ( A + B ) = sin B cosec A cosec ( A + B ) . 

ab 
a cos ( x + 8 ) = b cos ( x - 0 ) 6 mi dró tan x = 

cot 6 . 

atb 
cos ( A + B + C ) - ன் விரிவைக் கண்டு அதிலிருந்து 
cos 3 A = 4 cos A - 3 cos A 6GADO . 


24 . 


25 . 


A , B , C ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக இருப்பின் 

பின் வருவனவற்றை நிறுவுக . 
( 1 ) cos A + cos ( B - C ) = 2 sin B sin C. 
A B - C 

B 

C 
( 2 ) cos + sin 

= 2 sin 
2 2 

2 

2 
( A + B - C ) 
( 3 ) cos 

sin ( A + B ) 
2 

A + B 
sin 

cos ( A + B ) = 1 . 


COS 


ola 


( A + B = 9 


A 


A 


( 4 ) tan 


B + C 
+ tan 

= sec 
2 


B + C 
sec 

2 


2 


2 


1 - tan A tan B 
47. tan ( A + B ) = 

tan A + tan B 
tan A - tan B 


tan (A - B ) = 1 + tan A tan B 


tan ( A + B ) 


sin ( A + B ) 
COS ( A + B ) 
sin A cos B + cos A sin B 
cos. A cos B - sin A sin B 


82 ) 


இப் பின்னத்தை இருக்கையின் சார்பலனாகக் கூறுவதற்குப் பின்ன 
மேல் எண்ணையும் ( numerator ) , பின்னக் கீழ் எண்ணையும் ( denomi 
nator ) 008 A cos B ஆல் வகுத்தல் வேண்டும் . 


ஃ 


tan ( A + B ) 


sin A sin B 

+ 
COS A 

cos B 
sin Asin B 
1 
COS A 

COS B 


tan A + tan B 
1 - tan A tan B 


மேலும் 


tan ( A - B ) 


sin ( A - B ) 
cos ( A - B ) 
sin A cos B - COB A sin B 
COB A cos B + sin A sin B 


11 


sin A 


sin B 


008 A 


cosB 


= 


sin Asin B 


1+ 


COS A 


COS B 


tan A- tan B 
1 + taa Atan B 


= 


1- tanAtan B 
48. tan ( A + B ) = 

என்பதற்கு வடிவ கணிதத் 

tan A tan B 
தெரிப்பு . 
படம் 38 - ஐப் பார்க்கவும் . 

MPKP + MK 
tan ( A + B ) 

OM - OF - ME 
KP + HN 
OH - KN 
KP 

HN 

+ 
OH OH 

KN 
1 

OH 
KP 

HN 
OH + OH 

KN KP 
1 

KPOH 


* 


- 


63 


ONE , PKN வடிவொத்த முக்கோணங்களாதலால் 
KP PN 

tan B. 
ОН ON 


மேலும் , - OHN- லிருந்து 
HN 

KN 
= 
OH tan A என்றும் , - PKN- லிருந்து KP 

= tan A 
என்றும் கிடைக்கின்றன . 

tan A + tan B 


tan ( A + B ) = 1- tan A tan B 


இவ்வாறே 39 - வது படத்தைப் பயன்படுத்தி tan ( A - B ) வின் 
விரிவிற்கும் வடிவ கணிதத் தெரிப்பு காணலாம் . 


பயிற்சி ?. tan 75 -யின் மதிப்பு என்ன ? 


tan 75 = tan ( 45 +30 ) 

tan 450 + tan 30 ° 
1- tan 450 tan 30 ° 


1 


1+ 


| 
v3 V3 + 1 
1 = 13-1 


- 


1 


V3 


( V3 + 1 ) 
(V3 + 1) ( V3-1) 
2 + 03 


4 + 203 

2 


பயிற்சி 8. A , B என்ற கோணங்களின் கூட்டுத்தொகை 45 ° 
இருப்பின் (1+ tan A ) ( 1 + tan B ) = 2 என்று நிறுவுக . 

A + B = 45 ) 
ஆகவே tan ( A + B ) = tan 45 = 1 


tan A + tan B 
1 - tan Atan B 


= 1 . 


( அ - து ) tan A + tan B = 1- tan A tan B 
( அ - து ) 1 + tan A + tan B + tan Atan B = 2 
( அ - து ) ( 1+ tan A ) (1+ tan B = ? 


64 


VUDA 9. tan + tan = a 7 GODIU cot 0 + cot 0 = b 67607 

1 1 
mi DOULS60 cot ( + ) = 

என்று நிறுவுக . 


a 


1 


1 


- 


1 
tap + tan o 


- 

1 
cot A + cot 


a 


6 


1 


1 


1 
tap + tan 


1 

1 
+ 
tan a tan Φ 


1 
tan 0 + tan 


tan o tan 
tan A + tan • 


1 - tan tan • 
tan 0 + tan • 


= 


1 
tan ( +0 ) 


= cot ( 0 + 0 ) . 


பயிற்சிகள் 10 


m - 1 


4 . 


கீழே கொடுத்திருப்பவற்றை நிறுவுக , 
1 . tan A , tan B = 6Todos A + B = 45 ° . 

TT 
2. tan 8 = , tan = TPTUS 0 + 0 = 

4 . 

1 
3. tan A 

tan B = 

6 coller tan ( A + B ) = 1 . 
2m - 1 

1 
tan A = tan Be 

6 collat tan ( A + B ) = 1 . 
m + 1 

2m +1 
5. tan 15 ° = 2 - V3 . 

1 + tan A 
6. tan ( 45 ° + A ) = 

1 - tan A 

1 - tan A 
7. tan ( 45 ° - A ) = 

1 + tan A 
tan 4 d - tan 3 a 
8 . 

= tan a . 
1 + tan 3 a tan 4 a 
TT 

371 
9. tan 

-1. 
4 

4 
10 . cot (45 ° + B ) cot ( 45 ° - B ) = 1 . 


11. cot ( A + B) = cot A.cot B - 1 


cot A + cot B : 


65 


12. cot ( A - B ) 


cot Acot B + 1 
cot B - cot A 


13 . cot ( A + B ) cot A + 1 

= oot B. 
cot A - cot ( A + B ) 

tan ( A - B ) + tan B 
14 . 

= tan A. 
1 - tan ( A - B ) tan B 
15 . tan A- tan B = என்றும் , cot B - cot A = y என்றும் 

1 1 
இருப்பின் cot ( A - B ) 

y 
16. படம் 40 - ல் tan e , = my 

m , tan 8 , m , என்று கொடுத் 
திருப்பின் 


: 00 


P 


tan 0 = 


m - 12 
1 + m , m2 


ச 


வே 


ச 


இதனால் AP , BP கோடுகள் 
( 1 ) குத்துக்கோடுகளாக இருக்கவேண்டு 
மானால் m m , = -1 என்றும் , ( 2 ) 
ஒரு போகு கோடுகளாக இருக்கவேண்டு 
மானால் m = m , என்றும் நிறுவுக . 


B 


A 


படம் 40 


17. tan ( A + B + C ) 

tan A + tan B + tan C - tan Atan B tan a 
1 - tan A tan B - tan B tan C - tan C tan A 


மடங்கு கோணங்கள் ( Multiple angles ) 


49. 2A- யின் தகவுகள் : 


sin 2A = sin ( A + A ) 

sin A cos A + cos A sin A 

= 2 sin A cos A 
cos 2A = cos ( A + A ) 

cos A.cos A- sin A.sin A. 
cosA- sineA 


= COS 


: cos 2A = cos A - sin A = 2 cos A - 1 = 1-2 sia A . 


9 


66 


tan 2A = tan ( A + A ) 


tan A + tan A 
1 - tan A. tan A 


|| 


2 tan A 
1 - tanA 


cos 2A- யின் விரிவிலிருந்து பின் வரும் முற்றொருமைகள் காணலாம் . 


sin A = 


1 - cos 2A 

2 


1 + cos 2A 
cos A = 

2 


tan A = 


1 - cos 2A 
1 + cos 2A 


50. A குறுங்கோணமாயின் மேல் 

மேல் குறிப்பிட்ட 

குறிப்பிட்ட வாய்பாடுகளை 
வடிவ கணித 

முறைப்படியும் 
நிறுவலாம் . 


P 


A 


128 


BPC என்பதை அரைவட்ட 
மாகவும் , BC- ஐ அதன் விட்ட 
மாகவும் , 0 - ஐ அதன் மையமாக 
வும் , 

CBP- ஐ LA ஆகவும் 
கொள்வோம் . P- லிருந்து BC- க்கு 
PM குத்துக்கோடு வரைக . 


BB 


O 


CC 


WL is 41 


அப்பொழுது MPC = 900 - BPM = PBC = A. 


மேலும் POC = 2 PBC = 2 A. 


.. sin 2 A 


MP 
OP 


2 MP 
20P 


- 


2 MP 
BC 


= 2 


MP 
BP 


BP 
BC 


= 


2 sin A cos A. 


67 


OM 
cos 2 A = 

OP 


2 OM 
2 OP 


2 OM 
BC 


BM - MC 

BC 


BM 
BC 


MC 
BC 


BM BP 
BP BC 


MC PC 
PC BC 


= cos A. CosAsin A. sin A. 


cos ? A - sin’A . 


tan 2 A 


MP 
OM 


|| 


2 MP 
2 OM 


11 


2 MP 
BM - MC 


NO 


MP 
2 
BM 

MC 
1 - 

BM 


= 


2 MP 
BM 

MC MP 
1 - 

MP BM 


2 tan A 


11 


2 tan A 
1 - tan 


1 - tan A tan A 


2 


UWDA 10. cos 4a - ag sin a-al.com CPULDTE 67455. 


cos 4 a = 1-2 sinº 2a 


= 1--2 ( 2 sin a cos a ) 


=18sin’a cosa 


= 1-8 sin’a ( 1 - sin’a ) 


= 1-8 gin a + 8 sin a 


UUDA 11. cot A + tan A = 2 cosec 2A 6750T DU DE. 


cot A + tan A 


1 

+ tan A 
tan A 


1 + tan ? A 
tan A 


sec A 

cos A. 
sin A 


2 . 


1 
sin A cos A 


sin 2 A = 2 00sec 2A . 


68 


51. Sin 2A , cos 2 A TUAJ Doo tap A - IT CLOULOTS $ 55 17 290 ) 
தல் . 


sin 2 A = 2 sin A Cos A. 


sin A. Cos’A 


- 2 


COS A 


2 tan A 
sec2 A 


2 tan A 
1 + tan ? A 


cos 24 = cos ? A - sin’A . 

cos ? A ( 1 - tan A ) 


11 


1 - tan’A 

sec ? A 


= 


1 - tan A 
1 + tan ? A 


பயிற்சி 12 . 


1 - tan ? (45 ° -6) 
1 + tan ? ( 45 ° - 0 ) 


= sin 20 7 60 DJ 51 165 . 


1 - tanº ( 45 ° -0 ) 

= COS 2 ( 45 ° -- 0 ) 
1 + tan (45 ° -0 ) 

= cos ( 90 ° -20 ) 


sin 20 


பயிற்சி 13 . 


COS 2 A 
1 + sin 2A 


= 


tan (45º - A ) 70 MJ $ 125. 


cos 2A , sin 2A என்பவற்றின் tan A மூலமுள்ள மதிப்புகளை 
ஈடாகக் கொடுப்பின் 


.cos 2A 
1 tsin 2 A 


( 1 - tan ? A ) = ( 1 + tanº A ) 

2 tan A 
1 + tan A 


1 + 


- 


1 - tan ? 

( 1 -tan A ) ( 1 + tan A ) 
1 + 2 tan A + tanº A ( 1 + tan A ) 
1 - tan A tan 45º -tan A 
1 + tan A 1 + tan 45º tan A 


tan ( 45º - A ) 


69 


52. A- ன் தகவுகளை A- ன் தகவுகளின் மூலமாகக் கூறலாம் . 


sin A = sin ( 2XIA ) = 2sin A. cos > A. 
cos A = cos ( 2XZA ) = cos SA - sin A. 

= 2 cos A - 1 . 
2 sin 3A - 1 . 

2 tan A 
tan A = tan (2X3A ) 

1 - tan A 

2 tan A 
sin A 

1 + tan AL 

1 - tane , A 
cos A = 

1+ tan 23 A 


இத்தொடர்களிலிருந்து பின் வரும் முற்றொருமைகளை எளிதிற் 
காணலாம் . 


sin2 


A 
2 


|| 


1-0os A 

2 


AAL 


|| 


Cos2 


1 + cos A 

2 


2 


2 


1 - cos A 
tan } A = 

1+ cos A 


பயிற்சி 14 . 


sin ( y + x ) 


tan x = cos o tany எனின் sin ( y - x ) = tana 

2 
என்று நிறுவுக . 


tan x = cos o tan y . 


1 - tan 


sin x 


* 


2 


sin y 


COSY 


cOS 


1 + tan 


2 


tana? 


2 ) - ( 1 


2 ) 


( அ.து ) sin x cos y ( 1 + tana 


( os x sin y . 


( sin x cos y + cos x sin y ) = sin y cos I -- sin x cosy . 


( அ - து ) tan 

2 


( அ - து ) tan 


sin ( y + r ) = sin y- ). 


2 


70 


பயிற்சி 15 . 


எனின் sine 


a - 6 
a +6 


என்று நிறுவுக . 


tan( 130 - ) - 

2 = No 
tan(150 - 8 ) - No 


tan 45º - tan 


0 
2 


b 


EV 


o 


a 


1 + tan 45ºtan 


2 


1 - tan 


o 
2 


W 


a 


I + tan 


2 


2 


1 - tan 


b 


= 


2 


a 


+ tan 


:) 
:) 

:) ( 1 :) 
(1- tan ) - ( +tan ) 


2 


0 
1 - tan 

2 


+ 


1 + tan 


2 


bt a 


b - a 


0 


2 + 2 tan 


2 


bta 
b - a 


A 


- 4 tan 


2 


2 tan 


2 


a - b 
a +7 


2 


1 + tan 


2 


sin = 


a- 6 
a +6 


OFFICE 
OF 


71 


பயிற்சி 16 . 


( 1 - e ) tan 


• = ( 1 + e ) 


= ( 1 + e ) tan ? 

2 


என்றால் 


MADRAS 


4 
MAB 
1950 


( 1 + e cos 0 ) (1 - e cos 0 ) = 1 - e ? Tour 2004 . 


( 1 + e cos 0 ) ( 1 - e cos Q ) . 


JOKS 


1 - tan 


2 


= 


Ite 


) ( 


1 - tan ? 
I - e 

1 + tan 


Φ 
2 
Φ 
2 


1 + tan ? 


2 


( 1 + e ) + ( 1 - 6 ) tan ? 


Ф 


A 
2 


(1 --e) + ( 1 + e ) tanº 


2 


= 


1+ tan 


2 


e 
2 


I + tan2 


Φ 
2 


( 1 + e ) + ( 1 + e ) tan ? 


( 1 - e ) + ( 1 - e ) tan ? 


0 
2 . 


2 


1 + tan ? 


1 + tan 


2 


2 


2 


( 1 + e ) ( 1 + tanº 

Φ 
2 


+ e)(1+ 


-- 


1 + tan 

20 

2 


= 


1 + tan ? 


:) 

6 


1 + tan ? 


2 


= 1 - e . 


பயிற்சி 17 . 


COS U - e 


u 


cos 0 = 


எனின் 


tan 


1 - e cos u 


2 


Ite 

tan 
I - e 


2 


என்று நிறுவுக . 


1 - tan 


2 


a 
2 


cos 0 = 


என்று நிறுவினோம் . 


1 + tan 


2 


2 


72 


1 - tanº 


2 


cOS U --e 


11 


1 - ecos u 


1 + tan 


2 


( 9-3 ) 11 - tan ? 


( 


) 


( 1 -- e cos u ) = 


e ( 


A 
I + tan ? 

2 


9 ) 


( cOS U - e ) 


2 


0 


( - ) tan 


2 (e cos u - 1 - cos u + e) = cos u –e - 1te coe u . 


( 2-3 ) tan ž (e - 1) ( 1 + cos u ) = ( 1 + e ) ( cos u - 1 ) 


... 


tan 


0 1 + e 1 - cos u 
2-1 -e1 + cos u 


u 


Ite 

tan 


- 1 - e 


2 


1 + e tan 


u 


ysCa tanz =Ni- e 


VE 


2 


பயிற்சி 18 . 


TT 


371 


sint 


5TT 
8 


77 3 

என்று நிறுவுக . 

2 
8 


+ sin 


8 + sin 


g + sint 


2 sin 


A 

T 
2 = 1 - cns A என்றிருப்பதால் 2 sin ? 

8 


= 1 - cos 

4 


... 


sin 


TT 

= 1 
8 


2 


STT 


இவ்வாறே sin 


8 


IT 


370 
அனால் cos 

4 


= COS 


COS 


4 


( 1 - cow ) 
(3 -co-ST) 
(1-1 ) 

5) 

a ) 
++ ( 1-07) 


TT 


2 


sin 


37T 
8 


= 1 ( 1 + cos 


4 


57 

= 1 
8 


Walauro sin 


TT 
1+ 
+ cos 

4 


to 


7 T 


sin 


8 


93 


7TT 


sin 


TT 

+ sint 


8 


371 

+ sin 
8 


5 TT 
8 


+ sin 


8 


2 


T 
== } ( 1 - cow 5) + (1+000) 

+ (1+ cos ") +(1- сos 1) ] 
+ { (1 -сo ) ( ) ] 


= 3 


TT 


= l + cos 


4 


= 1 + y = 


பயிற்சி 19 . 


27 

47 6TT 
COS COS 

cos 
7 7 

7 . 


என்று நிறுவுக . 


2TT 
கோவையை 2 sin ஐக் கொண்டு பெருக்குக . 

7 


2T 27 47 
2 sin COS COS COS 
7 7 

7 


077 


7 


4T 4T 

67 
sin 

COS COS 
7 7 

7 


i sin 


STT 67 

cos 
7 

7 


sin 


( 27 


67 
7 


5 ) 


67 
COS 

77 


= sin 


6TT 6T 

cos 
7 7 


127 
sin 

7 


U 


= i sin 


(21 - 27 


= 1 sin 


2T 
7 


27 47 67 
COS COS 

COS 
7 7 . 7 


10 


74 


பயிற்சிகள் 19 


பின் வருவனவற்றை நிறுவுக . 


1. cos * A - sin + A = cos 2A . 


2 


2 . 


sin 


DG 


+ COS 
2 


= l + sin 


( si 
( : 


2 ) 
:) 


A 


2 


3 . 


sin 


COS 


1 


= 1 - sin 0 . 


2 


2 


4 . 


sin 4 A = 4 sin A cos A ( cos ? A - sin ) 


5 
, 


cOS 4 A = 8 cos A - 8 cos ? A + 1 . 


6 . 


sin 2A 

= tan A 
1 + cos 2A 


7 . 


sin 2A 

= cot A. 
) - cos 2A 


8 . 


sec 0-1 

sec 


= 2 sin 


0 
2 


9. sec 2 0 = 


coto +1 
cot 0 -1 


1 + tan 


a 
2 


10 . 


cos e 
1 - sin e 


= 


o 
lavolo 


1 - tan 


2 


1 + sin A - COS A 
1 + sin A + cos A 


A 
= tan 

2 


12 . 


sin A tsin 2 A 
1 + COS A + cos 2 A 


= tan A. 


13 . 


cosA + sinA = 1 - sin ? 2A . 


14 . 


( cot A +1) - 2 
sin 2 A + cos 2 A = 

1 + cot A. 


15 . 


tan ( 45 ° +0 ) - tan ( 45 ° - 0 ) = 2 tan 20 . 


16 . 


tan ( 45 ° +0 ) + tan ( 45 ° -0 = 2 sec 20 


17 . 


tan A = cot A - 2 cot 2A . 


75 


18 . 


tan 20 ° +2 tan 40 ° +4 tan 80º = 9 cot 20 ° . 


19 . 


tan 2A - tan A = tan A sec 2A . 


20. cot A - cot 2A = cosec 2 A. 


21 . 


1 + sin A 

= 
1 - sin A 

= tan 


( 


A 
45 ° + 

2 


2 ) 


22 . 


tan A + sec A = tan 


( 15 * + :) 


23 . 


cot A cot B - tan A tan B 


2 cos 2B + cos 2A ) 

sin 2A sin 2B 


24. tan A cot B - cot A tan B = 


2 ( cos 2 B - COS 2A ) 

sin 2A sin 2B . 


1 


1 


25. 2 cos 0 = a + 


G for 2 cos 2 0 = a + 


( 


a 2 


26 . 


cos A + sin A = a , cos 2A = b Troller at + 69 = 2a ?. 


B. 


27 . 


2 sin A = sin ( A + B ) 67 6ofi cot A = cosec B + tan 


2 . 


tan A + tan B 


67 6016 gin 20 
28. tan0 = 1 + tan A tan B 


sin 2A + sin 2B 
1+ sin 2A sin 2B 


sin A sin B 


A 


29. sin 8 = 1 + cos A cos B 


67 6016 tan 


8 

= tan 
2 


tan 


B. 
2 


2 


A 
அல்லது cot 

2 


B. 
cot 


2 


30. COSA = 1 -cos A cos B 


cos A - cos B 

0 
67 ofis tan 

2 


= + tan 


A B 

cot 
2 2 


sin e 


31. Cos 


o 

0 
COS cos 
2 4 8 


... cos 


2 


2n sin 


2 


TT 


3TT 


32 . 


cos 


+ cos 


5TT 
8 

+ cos 


7TT 3 
8 2 . 


+ cos 
8 


11 


8 


sin 202 


2 


33. sin ’ = 


1 - sin ( 90 ° -20 ) 

2 


" } 


2 


ஆறாவது ஏற்றாண்டில் ஆக்கப்பெற்ற பஞ்ச சித்தாந்திகம் 
என்னும் இந்திய நூலில் இக்கணக்கு காணப்படுகிறது . 


76 


53. 3A- வின் சார்பலன்கள் . 


sin 3A = sin ( 2A + A ) . 


sin 2A COS A + cos 2A sin A. 
2 sin A cosA + ( 1 - 2 sin’A ) sin A. 
2 sin A (1 - sinºA ) + ( 1 - 2 sin’A ) sin A. 
3 sia A - 4 sinA . 


COS 3A 


cos ( 2 A + A ) . 
cos 2A cos A - sin A sin 2A . 
( 2 cos ? A - 1 ) cos A - 2 sin’A cos A. 
( 2 cos ? A -1) cos A - 2 ( 1 - cos - A ) cos A. 
4 cos3A - 3 cos A. 


tan 3A = tan ( 2A + A ) . 


= 


tan 2A + tan A 
1 - tan A tan 2A 


2 tan A 

+ tan A 
1 - tan2 A 

2 tan A 
1 - tan A 

1 - tan ? A 


= 


2 tan A + tan A ( 1 -tan A ) 

1 - tan A - 2 tan ’ A 


0 


3 tan A - tan A 

1 - 3 tan’A 


54 . 


sin 18 , cos 36 என்பனவற்றின் மதிப்புகளைக் காணுதல் 


= 180 என்று வைத்துக்கொள்வோம் . 


... 


5 0 = 900 


20 = 90 ° -30. 


sin 2 0 = sin ( 90 ° - 30 ) 
( 93 ) sin 2 0 = cos 3 0 . 
( 24.5 ) 2 cos 6 sin = 4 cos - 3 cos O. 
( 2-5 ) 4 c0930-2 cos o sin 0-3 cos 0 = 0 . 
( -5 ) . cos 0 ( 4 - cos - 0 - 2 sin 0-3.) = 0 , 


77 


cos G = 0 என்றிருக்க முடியாது . 


4 cos G - 2 sin e - 3 = 0 . 


( அ - து ) 4 (1- sin20 ) -2sine - 3 = 0 . 


4 sin e + 2sine - 1 = 0 . 





sine = -2 + 


14 + 16 

8 


3 


-2 + 215 

8 


-1+ 5 

4 


8 குறுங்கோனமாதலால் அதன் மதிப்பு மிகைக்கணியமாகத்தான் 
இருக்கும் . ஆகவே குறைக்குறியைப் பொருட்படுத்த வேண்டியதில்லை . 


sin 18 


15-1 

4 


மேலும் 


cos 36 ° = 


cos (2018 ) 


1-2 sin 18 . 


21 


= 12 


v5-1 


4 


= 1-2 

5-215 + 1 

16 


= 


4 +415 

16 


V5 +1 

4 


மேலும் 


cos 18 ° = 71 - sin 18 ° 


05-1 

4 


= 


1-6-205 


16 


- 


V10 + 205 

41 


78 


55 sin 18 , cos 36 ° என்பனவற்றின் மதிப்புகளை வடிவ கணித 
முறைப்படிக் காணுதல் . 


A 


| B = [ c = 72 என்றிருக்கும்படியாக ABO என்ற ஒரு இரு 

சரிச்சிறை முக்கோணம் ( Isosceles tri 
angle ) வரைக . அப்பொழுது LA = 36 
A வழி , BC- ஐ C- யில் தொடும் ஒரு வட்டம் 
வரைக . அவ்வட்டம் AB- ஐ E- ல் வெட்டுவ 

தாக வைத்துக்கொள்வோம் . 
1181 

BC- க்கு 
AD- ஐயும் , CA- க்கு EF- ஐயும் குத்துக் 
கோடாக 

BA = a என்றும் 
BC = என்றும் வைத்துக்கொள்வோம் . 


2 


வரைக . 


F 


a 


E 


BCE = EAC ( மாற்று வட்டப் பகுதியி 
லுள்ள கோணம் ) 


36 


" 


= 360 


B422 


D 


BEC = 72 ° 


படம் 42 


BC = CE = AE = s . 


AEO வட்டத்திற்கு BC தொடுவரையாகவும் , BA வெட்டுவரை 
யாகவும் ( secant ) இருப்பதால் 


BC2 = BE . BA . 


( அ - து ) = ( a - a 
(( அ - து ) + as - a2 = 0 


-a + Va2 + 4a2 

2 


- 


--a + a05 

2 


AEC இருசரிச்சிறை முக்கோணத்தில் , AC- க்கு EF குத்துக் 
கோடாக இருப்பதால் 


AF = FG = 


2 


79 


. 


DC 


2 


sin 18 ° 


-a + av5 - 1 + V5 

4 


AC 


a 


4a 


18 குறுங்கோணமாதலால் குறைக்குறியைத் தள்ளிவிடலாம் . 


. 


sin 18 = 15-1 


4 


a 


cos 36 ° = 


CF 
CE 


1 
-1 + V5 


27 


2 


( 5 


-a + av5 

2 


36 ° குறுங்கோணமாதலால் குறைக் குறியை தள்ளி விடலாம் . 

1 V5 + 1 
15-1 4 . 


cos 36 ° 


56 . sin 3A , cos 3A என்பவைகளின் விரிவை 
மூலம் காணுதல் . 


வடிவ கணித 


இந்தப் படத்தில் 
CAB = ACB = BCE = 0 . 
BED = 36 . 


F 


B 


6 


ACE , BOE என்ற முக் 
கோணங்களில் 


A 


CAE = BCE 


ACE = CBE 


படம் 43 


ஆகையால் ACE , BCE என்பவைகள் வடிவொத்த முக்கோணங்க 
ளாகும் . 


CE 
BE 


AE 
CE 


AC 
BC 


ஆகவே AE . BE = CE2 


AE 


மேலும் 


AACE 
ДВСЕ 


AE 
BE 


AE 
AE . BE 


ACA 
BC2 


B- லிருந்து AC- க்கும் CE- க்கும் , BF , BD என்ற குத்துக்கோடுகள் 


வரைக . 


CF 
அப்பொழுது cos 8 = 

BC 


= 


AC 

( : BCA = BAC ) . 
BC 


80 


ДАСЕ 


= 4 cosӨ 
ВСЕ 


АВ 
BE 


ДАВС 
ДВСЕ 


ДАСЕ — ДВЕ 

А ВСЕ 


ДАСЕ 
А ВСЕ 


І 


— 4 cos20 -1 = 3 - 4 sin ? 9 . 


BDE முக்கோணத்தில் 


BD 


sin 30 = sin BED 


|| 


BD AB 
ABBE 


BE 


BD АВ 
BC BE 


— sin ө ( 3 – 4 sin ? 9 ) 


= 3 sin e - 4 sin Ө 


cos 30 


DE 
BE 


CD - CE 
BE 


CD 
BE 


СЕ 
BE 


CD BC 
BC BE 


АС 
BC 


E 


АВ 
cos 0 . 

BE 


2 СЕ 
ВС 


= cos ө ( 4 cos ? Ө — 1 ) — 2 соѕ ө 

4 cos30 — 3 cos ө . 


|| 


uu ря 20 . 


4 sin A sin ( 60 ° + A ) sin ( 120 ° + A ) = sin 3A 6r dіr g В . 
sin ( 120 ° + A ) = sin ( 1809 - 1200 - A ) = sin ( 600 - А ) 
- Car 4 sin A sin ( 60 ° + A ) sin ( 120 ° + A ) 
= 4 sin A. sin ( 60 ° + A ) sin ( 6 ° — А ) 
4 sin A ( sin ? 60 ° — sin A ) 

(பயிற்சி + பக்கம் 59 ) 
= 4 sin A ( 3 – sin A ) 
= 3 sin A - 4 sin A 
= sin ЗА . 


81 


பயிற்சி 21 . 


2ா 


4 cos Acos 


27ா 
3 


-A 


COS 


31 


== cos 3A 


என்று நிறுவுக . 

2 
COS 

A 
3 = cos ( 120 ° - A ) = cos ( 180 ° -60 ° + A ) 

= -cos (60 ° + A ) . 
21 

+ A = cos ( 120 ° + A ) = cos ( 186 ° - 60 ° - A ) 
3 

= -cos ( 60 ° - A ) . 
27 

27ா 
ஆகவே 4 cos A co 

3 

+ A 
3 


( ( +A ) 

( 


COS 


COS 


A ) 


4 cos A cos ( 60 ° + A ) cos ( 60 ° - A ) 
4 cos A ( cos 60 - sin A ) (பயிற்சி 4 பக்கம் 59 ) 
4 cos A ( 4 - sin A ) 
4 cos A ( 4-1 + cos - A ) 

4 cos A ( cos A - ) 
= 4 cos A - 3 cos A. 
= cos 3A . 


பயிற்சி 22 . 


T 


3T 


47 


sin 


27ா 
sin 

5 


sin 


sin 


* என்று காட்டுக . 


5 


5 


5 


sin 


TT 
5 


sin 


2 
5 


. sin 


3T 41 

- . sin 
5 

5 


= sin 36 sin 72 • sin 108 • sin 144 ° 

sin 36 ° . sin 720. sin 720. sin 36 ° . 
sin 36 ° sin 720 = sin ? 36 ° . cos 18 ° 
( 1 - cos 36 ° ) ( 1 - sin 18° ) 
1 (15 + 1 ) 

1 

( 15-1) 
16 

16 
6 + 215 

6-215 
1 

1 
16 

16 
( 10-2 / 5 ) ( 10 + 205 ) 

16 . 
100-20 80 5 
16x16 = 16x1616 


= 


11 


82 


பயிற்சி 23 . 


sin A + sin ( 120 ° + A ) + sin ( 240 ° + A ) = - ; sin 3A 

என நிறுவுக . 


sin 3A = 3 sin A - 4 sin’A . 


... 


4 ginA = 3 sin Asin 3 A. 


இவ்வாறே 4 sin ( 120 ° + A ) = 3 sin ( 120 ° + A ) - sin ( 360° + 3A ) 

= 3 sin (1200 + A ) - sin 3A . 
4 sinº ( 240 ° + A ) = 3 sin ( 240 ° + A ) -sin (720° + 3A ) 

= 3 sin (240 ° + A ) -sin 3A . 
... 4 { sin A + sin ( 120 ° + A ) + sin ? ( 240 ° + A ) } 

= 3 ( sin A + sin (120 ° + A ) + sin (240 ° + A ) } - 3 sin 3 A 
= -3 sin 3A . 

( வினா 15 பக்கம் 70 ) 
.. sin’A + sinº ( 120 ° + A ) + sin ( 240 ° + A ) = - sin 3A . 


பயிற்சி 24 . 

tan A + tan (60 ° + A ) + tan ( 120 ° + A ) = 3 tan 3A 6T 
நிறுவுக . 


முதல் முறை . 


tan A + tan ( 60 ° + A ) + tan ( 120 ° + A ) 


= tan A + tan (60 ° + A ) - tan ( 60 ° - A ) . 

sin (60 ° + A ) sin ( 60 ° - A ) 
= tan A + 

cos ( 60 ° + A ) cos ( 60 ° - A ) 
sin A sin ( 60 ° + A ) cos ( 60 ° - A ) - cos (60 ° + A ) sin ( 60 ° - A ) 

cos (60 ° + A ) cos ( 69 ° - A ) . 
sin A sin ( 60 ° + A -60 ° - A ) 

cos 60 ° - sin’A . 


CG8 A + 


cos A + 


sin A 

sin 2A 
cos A 1 - sin’A 

A 1 - 
sin A - 4 sin A + 4 sin 2 A cos A 

cos A ( 1-4 sin A ) 


83 


sin A- 4 sin3A + 8 sin A cos A 

cos A - 4 cos A sin A 


sin A- 4 sin A + 8sin A ( - sin ? A ) 

cos A - 4 cos A ( 1 - cos ? A ) 
3 ( 3sin A- 4sin A ) 
4 cosA - 3 cos A 


3 sin 3A 

-3 tan 3A 
cos 3AI 


இரண்டாவது முறை . 


tan A + tan ( 60 ° + A ) + tan ( 120 ° + A ) 


= tan A + tan ( 60 ° + A ) - tan ( 60 - A ) 

v3 + tan A 13- tan A 
= tan A + 

1-13 tan A1 + 3 tan A 

( tanA + 13 ) ( 1 + vatanA ) + (tanA - 3 ) ( 1 - 3tanA ) 
== tan A + 

( 1-13tanA ) ( 1 + vatanA ) 


= tan A + 


8 tan A 
1-3 tan A 


9 tan A - 3 tan A 
1-3 tan2A 

= 3 


3 tan A- tan A 

1-3 tanA 


3tan 3A . 


பயிற்சிகள் 12 


1 . cos A = எனின் cos 3A- ன் மதிப்பு என்ன ? 
2. sin A = 3 எனின் sin 3A- ன் மதிப்பு என்ன ? 
3 . tan A = 3 எனின் tan 3A- ன் மதிப்பு என்ன ? 
பின் வருவனவற்றை நிறுவுக : 


1 


4. 2 sine 


+ எனின் sin 38 


( + ) 


1 


1 


5. 2 cos e = a + 


எனின் 2 cos 30 = a + 


ai 


6 . 4 ( cos3 20 ° + cos : 40 ° ) = 3 ( cos 20 ° + cos 40 ° ) 
7. ( 4 cos : 10 ° + sin 20 ° ) = 3 ( cos 10 ° + sin 20 ° ) 
8 . படம் 42 - ஐப் பயன்படுத்தி cos 36 - cos 72 = 1 என்று சிறுவுக . 


84 


9. oos 36 ° + sin ? 18 ° = 1 . 


10 . 


sin 3 A 
sin A 


COS 3A 

= 2 . 
COS A 


11 . 


3 cos A + cos 3A 
3 sin A- sin 3 A 


= cot ? A 


12 . 


sin 3 A + sinA 

= cot A. 
cos3A - cos 3A 


13 . 


sin 3 A - COS 3A 

= 2 sin 2A - 1 . 
sin A + cos A 


cos3A - cos 3A 


14 . 


+ 


sin A - sin 3A 

sin A 


cOS A 


sin 3A 


15 . 


cos 3A 


+ 


= 2 cot 2A 


sin A 


COS A 


tan 3A 


16 . 


2 cos 2 A + 1 
2 cos 2 A - 1 


tan A 


17 . 


COS A - cos 3A 

= tan 2A . 
sin 3 A - sin A 


18 . 


COS 2 A- cos 4A 
sin 4 Asin 2 A 


= tan 3A . 


19 . 


tan 20 + tano 
tan 20 - tano 


sin 30 
sin 0 


26 . 


tan 3A – tan 2A --tan A = tan 3A tar 2 A tan A. 


21. tan A tan (60 ° - A ) tan (60 ° + A ) = tan 3A . 
22. cot A + cot (60 ° + A ) + cot (120 ° + A ) = 3 cot 34 , 


2T 


23. sec A + sec 


( 


3 


+ A 


2TT 
3 


+ sec 


А 


- 3 sec 3A . 


24. cosecA + cosec 


27 
3 


+4) 


4 TT 
+ cosec 

3 


+4 ) 


= 3 cosec 3A . 


25. COSA + cos 


(*" + ) 


+ cos 


47 

+ A = cos 3A . 


அதிகாரம் 6 


பெருக்கல் , கூட்டல் தொகைகளை , ஒன்றை மற்றொன்றாக மாற்றல் 


57. பெருக்கல் தொகையைக் கூட்டல் தொகையாகவோ வேற்று 
மைத் தொகையாகவே மாற்றல் . 


முந்தின அதிகாரத்தில் நாம் 

sin ( A + B ) = sin A cos B + cos Asin B 

sin ( A - B ) = sin A cos B - cos Asin B 
என்ற வாய்பாடுகளை நிறுவினோம் . இரண்டையும் கூட்டினால் கிடைப்பது 
sin ( A + B ) + sin ( A- B ) = 2sin Acos B. 

( 1 ) 
ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கழித்தால் கிடைப்பது 
sin ( A + B ) - sin ( A - B ) = 2cos Asin B. 

( 2 ) 
மேலும் cos ( A + B ) = cos Acos B- sin Asin B. 

cos ( A - B ) = cos A cos B + sin Asin B. 
என்ற வாய்பாடுகளை முந்தின அதிகாரத்தில் நிறுவினோம் . 
இரண்டையும் கூட்ட பெறுவது 
cos ( A + B ) + cos ( A- B ) = 2cos Acos B. 

( 3 ) 
ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கழிக்க பெறுவது 
cos ( A - B ) -cos ( A + B ) = 2sin Asin B. 

( 4 ) 


58. மேற்கண்ட ( 1 ), ( 2 ) , ( 3 ) , ( 4 ) வாய்பாடுகளைக்கொண்டு 

( 1 ) ஒரு நெடுக்கையினதும் கிடக்கையினதும் பெருக்கல் 
தொகையை , இரண்டு நெடுக்கைகளின் கூட்டல் தொகையாகவும் அல் 
லது வேற்றுமைத் தொகையாகவும் , 

( 2 ) இரண்டு கிடக்கைகளின் பெருக்கல் தொகையை , 
இரண்டு கிடக்கைகளின் கூட்டல் தொகையாகவும் , 
( 3 ) இரண்டு நெடுக்கைகளின் பெருக்கல் 

தொகையை , 
இரண்டு கிடக்கைகளின் வேற்றுமைத் தொகையாகவும் கூறலாம் . 


பயிற்சி 1. 2 sin 40 00s 26 - ஐ கூட்டல் தொகையாக மாற்றுக , 
2 sin 40 cos 20 = sin ( 40 +26) + sin ( 46-28 ) 

sin 60 + sin 20 . 


86 


2 sin 40 cos 6 8 - ஐ வேற்றுமைத் தொகையாக 


பயிற்சி 2 . 
மாற்றுக. 


2 cos 60sin 48 = sin (60 + 48) - sin ( 60-40 ) 

= sin 100- sin 26 . 


பயிற்சி 3.2 cos e cos4 8 - ஐ கூட்டல் தொகையாக மாற்றுக . 
2 cos O cos40 = cos ( +46) + cos ( 0-40 ) 

= cos 50 + cos ( -38 ) 
= cos 50 + cos 30 . 


பயிற்சி 4. sin a sin 30 - ஐ வேற்றுமைத் தொகையாக மாற்றுக . 
2 sin a sin 38 = cos (30-6) - cos ( 30 + 0 ) 

= cos 29 - cos 48 . 


sin asin 38 = 1 ( cos 28 - cos 40 ) . 


பயிற்சி 5 . 


2T 4 TI 6ா 
COS cos 

cOS 
7 7 

7 


= 


2T 
கோவையை 2 sin -ஆல் பெருக்கின் கிடைப்பது 


2 
2 sin 

7 


2T 4T 6T 
cos COS 

COS 
7 7 

7 


4 TT 
sin 

7 


4TT 
COS 

7 


6 
COS 

7 


- Asin 


8T 

6ா 
COS 
7 . 

7 


1 


sin 


87 + 6T 

7 


+ sin 


- ) 


11 


- 


( 


2T 
sin 2T + sin 

7 


- 


= i 

- sin 


21 
7 


. 


cos 


27ா 
7 


47 
COS Cos 

1 


6 
7 


= 


87 


பயிற்சி 6 . 


sin 

14 


sin 


3T 5ா 

sin 
14 14 


1 என்று நிறுவுக . 


TT 
கோவையை 2 cos 

ஆல் பெருக்கின் 
14 


2cos 

14 


sin 


T ரோ 

sin 
14 14 


sin 


5 
14 


T ரோ கா 
= sin 

sin sin 
7 14 14 


= sin 


31 
14 


37T 
COS 

14 


ரா 
cos 

14 


75 ) 


( 
if ( con 


= 1 sin 14 


37 
14 


T 
-Cos 

2 


= z sin 


ரோ 3 ரா 

COS 
14 14 


= sin 


போ 
14 


1 cos 


( " - " ) -1 


= cos 

14 


sin 


37ா 
sin 

sin 
14 14 


5 
14 


= . 


பயிற்சிகள் 13 


கீழ்க் கண்டவற்றைக் கூட்டல் தொகையாகவோ , வேற்றுமைத் 
தொகையாகவோ மாற்றுக : 


1. 2 sin 3ecose 


2. 2 cos 78cos 58 


3. 2 cs60sin 30 


4. 2 sin 3Asin 2A 


.. 


5. 2 cos 5A sin 4A 


6. 2 sin 4A sin 8A 


7. 2 cos 90sin 70 


8. cos 40 cos 90 


9 . 


COS 


A3A 

sin 
2 2 


10. sin 


5A 

7A 
cos 
2 

2 


11. cos 


28 50 

cos 
3 

3 


12. sin 


A 
4 


sin 


ЗА 
4 


13. sin ( 120 ° +8)sin ( 60 ° +8) 14. sin ( A + B ) sin ( A - B ) 


15. sin 6A sin ( A + B ) 


16. cos ( 120 ° + A ) ( cos 60 ° + A ) 


17. cos ( 120 ° + A ) sin ( 60 ° + A ) 18 . sin ( 120 ° - 6 ) ( sin 60-6 ) 


கீழ்க் கண்டவற்றை நிறுவுக : 


T 


8 


19 . 


cos 


8 
2 


COS 


= cos 0 


4 


20 . 


21 , cos ( A - B ) - sin ( A - B ) = 2sin 


( T 
+22 ) 
cos ( A + B ) + sin ( A- B ) = 2 sin( T + 1 ) - ( T + B ) 

) . ( T - B ) 
in (A + T) co ( s- " ) 

( ப 


TT 

-A 
4 


22 . 


cos ( A - B ) + sin ( A + B ) = 2sin A + 


23. cos ( A - B ) -sin ( A + B ) = 2sin 


TT 
4 


= A ) 


COS 


+ B 


24. sin ( A- B ) sin C + sin ( B - C ) sin A + sin ( C - A ) sin B = 0 . 
25. cos 20 ° cos 40 ° cos 60 cos 80 ° = 


26 . 


பா 27ா 
COS COS 

COS 
11 


ரோ 
11 


COS 


41 
11 


COS 


57ா 

= . 
11 


27. cos 


T 
13 


cos 


27 
13 


COS 


37 
13 


41 5ா ளோ 
COS COS 

COS 
13 13 13 


= 1 . 


28. sin 100. sin 30 ° . sin 50° . sin 70 ° = 


59. கூட்டல் அல்லது வேற்றுமைத் தொகைகளைப் பெருக்கல் 
தொகைகளாக மாற்றல் . 


முன் தொகுதியில் பின் வரும் வாய்பாடுகளை நிறுவினோம் . 


( 1 ) 


( 2 ) 


sin ( A + B ) + sin ( A- B ) = 2sin A cos B. 
sin ( A + B ) - sin ( A - B ) = 2 cos Asin B. 
cos ( A + B ) + cos ( A - B ) = 2 cos A cos B. 
cos ( A - B ) - cos ( A + B ) = 2sin Asin B. 


( 3 ) 


( 4 ) 


89 


A + B = C என்றும் A- B = D என்றும் கொண்டால் 
C + D 

C - D 
A = 

B = 
2 

2 
A , B என்பவற்றின் மதிப்புகளை ( 1 ) , ( 2) , ( 3 ) , ( 4 ) ஆகிய 
வாய்பாடுகளில் ஈடாகக் கொடுப்பின் 
sin C + sin D = 2 sin 

C + D C - D 

COS 
2 

2 
sin C- sin D = 2 cos 

C + D C - D 

sin 
2 

2 

C + D C - D 
cos C + cos D = 2 cos 

COS 
2 

2 

C + D C - D 
cos D - cosC = 2sin 

sin 
2 

2 

C + D D - C 
அல்லது cos C - cos D = 2sin sin 

2 

2 


வரைக 


P 


60. ( 5 ) முதல் ( 8 ) வரையுள்ள வாய்பாடுகள் முதன்மையாதலின் 
அவற்றை மாணவர்கள் மனப்பாடம் செய்தல் வேண்டும் . C , D , C + D 
என்பவை குறுங்கோணங்களாக இருப்பின் இவ்வாய்பாடுகளை வடிவ 
கணித முறைப்படியும் நிறுவலாம் . 

AOC , AOD கோணங்களை முறையே C , D என்று வைத்துக் 
கொள்வோம் . COD 
கோணத்தின் OE சம 
வெட்டியை 

E 
OE- ல் P புள்ளி வழி 
QPR கோட்டினை 
OP- க்குக் குத்துக்கோ 
டாகவும் , 00 , OD கோடு 

D 
களை முறையே . R 

S 
புள்ளிகளில் வெட்டும்படி 
யாகவும் வரைக . OA 
விற்குக் குத்துக்கோடுக 

+ 
ளாக PL , QM , RN என் TO 

LA 
பவற்றை வரைக . R வழி 

M 
PL , QM கோடுகளை 

படம் 44 
முறையே S , 1 புள்ளி 
களில் வெட்டும்படியாக QM- க்கு RST குத்துக்கோட்டினை வரைக . 

12 


C +D 


쁠 


2 


R 


T 


+ 


L 


N 


90 


DOC = C - D 


C - D 


DOE = COE 


2 


மேலும் AOE = D + 

C - D_C + D 
2 

2 
POR , POQ TOTUMDA 15 V 955 456 $ 17600715) TI FRUTA) 
OQ = OR ; PR = PQ . 

CR 
· RQ = 2 RP . 

TQ = 2 SP , TR = 2 SR . 

MN - 2 ML . 
MQ + NR = MT + TQ + LS = 2 LS + 2 SP = 2 LP . 
மேலும் OM + ON = OM + OM + MN 

2 OM + 2 ML 
= 2 OL . 


ஆகவே 


... 


கவே 


MQ NR 
sin C + sin D = + 

OQTOR 


= 


MQ + NR 

OR 


2 LP 
OR 


LP OP 
= 2 

OP OR 


= 2 sin LOP cos ROP 


C + D C - D 
= 2 sin 

COS 
2 

2 


மேலும் 


sin C - sin D 


= 


MQ NR 
O Q OR 
MQ- NR 

OR 


T Q 2SP 
OROR 


SP RP 
= 2 

RP OR 


= 2 cos SPR sin ROP 


91 


SPR = 90 ° -SPO = LOP 


C + D 

என்றிருப்பதால் 
2 


C + D C - D 
sin C - sip D = 2 cos 

sin 
2 

2 


OM ON 
Cough cos C + cos D = + 

O QOR 


OM + ON 20L 

OR OR 


OL OP 
= 2 

OP OR 


= 2 cos LOP cos POR 


= 2 C08 


C + D C - D 

COB 
2 

2 


மேலும் 


MN 
OR 


ON OM 

ON - OM 
COS D - cos C = 

OR 

O 

QOR 
2 SR SR PR 

= 2 . 
OR PR OR 


= 2 sin SPR sin POR 


C + D 0 - D 
= 2 sin sin 
2 

2 


பயிற்சிகள் 14 


கீழ்க் கொடுத்துள்ளவற்றைப் பெருக்கல் தொகைகளாக மாற்றுக :: 


1. sin 12A + sin 4A . 


2. sin 12A - sin 4A , 


3. cos 12A + cos 4A . 


4. cos 12A - COS 4A . 


5. sin 5 A - sin 0 


6. cos 9 0 -cos 11 0 . 


7. cos 3 a + cos 8 a . 


8. cos 5 a - cos d . 


9 . 


cos 10 ° - cos 500 


10. sin 70º + sin 50 ° 


கீழ்க் கொடுத்துள்ளவற்றை நிறுவுக . 

sin A + sin B 
11 . 

A + B 

= tan 
Cos A + cos B 

2 


92 


12 . 


sin A - sin B 

A + B 

= cot 
cos B - COS A 

2 


13 


cos A + cos B A + B A - B 
= cot 

cot 
cos B - cos A 

2 

2 


14 . 


cos a -cos 3 a 
sin 3 a - sin a 


tan 2 a . 


15 


sin 2 a + sin 3 a 

= cot 
cos 2 a - cos 3 a 


cla 


2 


16 . 


cOS 4 A- cos 

1 tan 
sin 8 - sin 4 0 


5 0 
2 


17 . 


cos 2 0 -- cos 120 
sia 12 A + sin 2 0 


= tan 5 . 


18. cos 80 ° + cos 40º = cos 200. 


19. sin 50 ° — sin 70 ° + sin 10 ° = 0 . 


20. cos 18° + cos 162 ° + cos 234 ° + cos 306 ° = 0 . 


21. sin 10 ° + sin 200+ sin 40 ° + sin 50 ° = sin 700+ sin 800 


பின் வரும் பயிற்சிகளைக் கருத்தூன்றிப் படிக்கவும் ,. 


D # 7. sin A + sin 3 A + sin 5A = sin 3A ( 1 + 2 cos 2A ) 
என்று நிறுவுக .. 

A + 5A 5A - A 
sin A + sin 3A + sin 5A = sin 3A +2 sin 

2 

2 


COS 


= 


sin 3A +2 sin 3A cos 2A . 


= sin 3A ( 1 + 2 cos 2A ) . 


UUDA 8. cos 20 ° + cos 100 ° + cos 140 ° 676TUS) 60 L GUY 
?? 


07 DOT OOT 


cos 200 + cos 100 ° + cos 140 ° = cos 20 ° + 2 cos 1200 cos 20 ° 


= cos 20 ° + 2X - cos 20 ° 


= 0 . 


93 


UUDA 9. cos A + cos ( 60 ° + A ) + cos ( 120 ° + A ) = 
என்று நிறுவுக .. 

2 cos ? A = 1 + cos 2A 
2 cog2 ( 60 ° + A ) = 1 + cos ( 120 ° + 2A ) 
2 cos ? ( 120 ° + A ) = 1 + cos ( 240 ° + 2A ) 

= 1 + cos (360 ° - 120-2A ) 

= 1 + cos ( 120 ° -2A ) 
cos : A + cos2 ( 60 ° + A ) + cos2 ( 120 ° + A ) 
= { 3 + cos 2A + cos (120 ° + A ) + cos (120 ° - 2A ) } 
= 1 { 3 + cos 2A +2 cos 120 ° cos 2A ) 
= } { 3+ cos 2A - cos 2A } 
= . 


பயிற்சி 10 . 


CO8 


2T 
15 


+ COS 


4 
15 


+ COS 


STT 
15 


+ 008 


16TT 
15 


= 3글 


என்று நிறுவுக . 


COS 


2 TT 
15 


+ cos 


4TT 
15 


+ COS 


8T 

+ COS 
15 


167T 
15 


2 


+ cos 


47T 
15 

- + cos 


87T 
15 

+ COS 


COS 


14T 
15 


15 


= ( 


8T 

+ COS 
15 


4TT 
15 


COS 


« 


14TT 

+ COS 
15 


COS 


27 
15 


271 


2T 


= 2 cos 


6 TT 
15 


COS 


15 + 2 cos 


67T 
15 


8TT 
15 


cos 


2TT 


= 2 cos 


2 TT 
5 


( 


8TT 
15 


COS 


+ COS 


15 


5 


2T 
= 2 cos 

X 2 cos 
5 


TT 
3 


C08 


5 


= 4 cos 72 ° cos 60 ° cos 36 ° 


- 4 sin 18 ° XIX cos 36 ° 
15-1 

15 + 1 
X Х 

4 


- 2x 


4 X 


94 


பயிற்சி 11 . sin A + sin B = 1 என்றும் , cos A + cos B = b 

2ab 
என்றும் இருப்பின் sin ( A + B ) 

என்று நிறுவுக . 
a +62 


sin A + sin B = a 

A + B A - B 
( அ- து ) 2sin 
COS 

= 0 
2 

2 


( 
1 
) 


cos A + cos B = b 


A + B A - B 
( அ - து ) 2 cos 
COS 

= 6 
2 

2 


( 2 ) 


1 , 2 இவற்றின் தன்பெருக்கங்களைக் கூட்டின் , 

A_B 
4 cos 2 

= a + என்று கிடைக்கும் . 


3 


( 1 ) -ஐயும் ( 2 ) -ஐயும் பெருக்கினால் 


A + B A + B A - B 
4 sin 

COS 
2 

2 Cos2 

= ab என்று கிடைக்கும் . 
2 


( அ - து ) 2 sin ( A + B ) . cos 


A - BI 

= ab . 
2 


a2 + 22 
( அ- து ) 2sin ( A + B ) . 

4 

= ab . 


sin ( A + B ) 


2ab 
a2 + b2 


பயிற்சி 12 . 


cos 20 ° cos 40 ° cos 60 ° cos 80 ° 


II 


1 
16 


- என்று 


நிறுவுக . 


cos 20 ° cos 40 ° = 1 ( cos 20 • + cos 60 ° ) 

= cos 20 ° ++ 


ஆகவே cos 20 ° cos 40 ° cos 80 ° = z cos 20 ° cos 80 ° + I cos 80 ° 

= ( cos 60 ° + cos 100 °) + 1 cos 80 ° 
= 1 + 1 { cos 100 ° + cos 80 ° ) 
= 1 + 1 cos 90 ° cos 10 " 


- 


3 
. 


ஆகவே cos 20 ° cos 40 ° cos 60 ° cos 80 ° = 


95 


பயிற்சி 13 . 


sinv = m sin ( c + 20 ) எனின் tan ( +9) 


1 + n 

tana 


- 


என்று நிறுவுக . 


முதல் முறை 


sin x = n sin ( x + 20 ) 


( அ - து ) sin ( x + 0-6) = nsin ( + 8 + 0 ) 

sin ( a +0 ) cos 0 - cos ( x + 0 ) sin a 

= n sin ( x + 6 ) cos O + n sin a cos ( x + 0 ) 
( அ - து ) ( 1 - n ) sin ( x + 6 ) cos 0 = ( 1 + n ) cos ( w + 0 ) sin a 


tan ( x + 0 ) = 


1 + m 
1 


tane . 


இரண்டாவது முறை 


sin (x + 20 ) = 1 


sin x 


10 


sin ( x + 29 ) + sin x 
sin ( x + 2 O ) - sin x 


1 + n 
1 - m 


2 sin ( x + G ) cos 0 
2 cos ( x + ) sin a 


1 + m 
1 


tan ( x +0) 


1 + n 

tan 8 . 


1 - m 


பயிற்சி 14 . 


sine 


sin 30_sin 50 

b 


எனின் 


a ( a + b + c ) = b2 


a 


C 


என்று நிறுவுக . 


sin 8 = sin 30 = sin 50 = 16 

- என்று வைத்துக்கொள் 


b 


C 


வோம் . 


k - 


sin e + sin30 + sin 50 

a + b + c 


96 


= 


sin 3 0 +2 sin 30 cos 20 

a + b + c 


= 


sin 30 ( 1 + 2 cos 28 ) 

athto 


sin 30 ( 1 + 2 - 4 sin’O ) 

atbtc 


sin 30 ( 3 - 4 sin ) 

atbtc 


sin 38 sin 30 
( a + b + c ) sin 6 


sin A = ak , sin 30 = bk . 


0271 
ka 

= ( a + b + c ) al 


... 


a ( a + b + c ) = 62 


UJA 15. sin + sin y + sin 2 - sin ( x + y + z ) 


= 4 sin 


a + y 

2. 


y + 2 

z + x 
sin sin 

என்று நிறுவுக . 
2 

2 


sin 2 + sin y + sin 2 - sin ( x + y + z ) 


xty I - Y 

x + y +22 2- ( x + y + z ) 
= 2 sin 

BOS +2 cos 

sin 
2 2 . 2 

2 


try 


x + y X - y 
= 2 sin 

cos 
2 . 

2 


2 cos 


x + y +22 

x + y 

sin 
2 

2 


xty 


- 2 sin 


x - y 
COS 

2 


x + y +22 
cos 

2 


2 


= 2 sin ** y 2 sin 


X - y x + y + 2z 
2+ 
2 


+2 ) 


sin 


* + 


x + y + 22 x - y 
2 

2 


x + y 

2 + x y + 2 
= 4 sin sin sin 
2 2 

2 


97 


பயிற்சிகள் 15 


பின் வருவனவற்றை நிறுவுக : 


1. ( cos a + cos B ) 2 + (sin a - sin B ) = 4 cos ? 


a + B 
2 


X - Y 


2. 


( cos x + cos y ) 2 + ( sin x + sin y ) 2 = 4 cos ? 


2 


= 4 sin 2 * - * 


X Y 
3. ( cos x - cos y ) 2 + ( sin x - sin y ) 2 = 4 sin ? 

2 
4. 6 
sin x + sin y = a o suco cos x + cos y = b 67 TLS CDS 

4 - a2-62 
2 X - Y 
tan ? 
2 

a2 + b 


5. sin x - sin y = a To Di cos y -cos x = b 6 T LE QUI 


tan2 * - y 


a ? +62 
4 - a - 62 


2 


6 . 


cos 3A + sin 2A -sin 4A = cos 3A ( 1 - 2 sin A ) . 


7. sin 30 -sin - sin 50 = sin 30 ( 1-2 cos 20 ) . 


8 . 


cos 6 + cos 20 + cos 5 8 = cos 20 ( 1 + 2 cos 30 ) . 


3 a 


COS a COS 


9. sin a – sin 2 a + sia 3 a = 4 sina 


2 


7 a 


3 a 


10. sin 3 a + sin 7 a + sin 10 d = 4 sin 5 a cos 


COS 


2 


2 . 


11. sin A +2 sin 3A + sin 5A = 4 sin 3A cos A . 


12 . 


sin a + sin 2 a + sin 4 a + sin 5 a 

= tan 3 a . 
cos a + cos 2 a + oos 4 a + cos 5 a 


13 . 


sin 2 a + sin 5 a - sin a 
cos 2 at cos 5 a + cos a 


= tan 2 a . 


3 


14. cos 10 ° cos 30 ° cos 50 ° cos 70º = 

T8 
15. sin 20 ° sin 40 ° sin 60 ° sin 80 ° = 

16 
16. sin 10 ° sin 30 ° sin 50 ° sin 70 ° = TE 


17 . 


cos ( 120 ° + A ) cos ( 120 ° - A ) + cos (120 ° - A ) COB A + cos A 

cos ( 120 ° + A ) = - 
cos 52 ° cos 68 ° + cos 68 ° cos 172 ° + cos 172º cos 52 ° = -9 . 


18 . 


13 


98 


19. cos 55 ° cos 65 ° + cos 65 ° cos 175 ° + cos 175 ° cos 55 ° = - .. 


TT 
8 


771 0 . 


20. COS 


3T 

57 
+ cos 

+ COS 
8 

8 


+ cos 


8 


21 . 


cos 12 ° + cos 84 ° + cos 132 ° + cos 156 ° 


n - 1 


-3 . 
sin ( 20 - A ) 

sin A 


22 . 


tan = n tan ( A - 0 ) GT of cor 


n + 1 


23 . 


ces 0 


cos 30 


cos 20 

b 


0 
எனின் sin ? 

2 


26 - ( a + c ) 

45 


с 


sin e 


sin 50 


5- 3a 


24 . 


sin 30 

b 


எனின் 


a -- 26 -tc 

b 


= 


a 


с 


a 


COS 2 


cos ( x + 2 0 


cos ( x +30 


25 . 


9 


cos ( x +0 

6 


67 bollen 


с 


btd 


U 


atc 

b 


с 


26. sin ? A + sin ( 120 ° + A ) + sin ? ( 120 ° - A ) = 3 . 
27 . sin ( B - C ) + sin ( C - A ) + sin ( A - B ) 

B - C C - A A - B 
= - 4 sin sin sin 

2 2 

2 


27 . 


cos a + cos B + cos Y + cos ( a + B + Y ) 


- 


= 4 cos 


B + Y 

2 


Yta a + B 
COS 

COS 
2 

2 


7 B 


29 . 


cos ( a + B + Y ) + cos ( B + y - a ) + cos ( y + a - B ) 

+ cos ( a + B - Y ) = 4 cos a cos B cos Y. 


30 . cos (a + B ) cos ( a -B ) + cos ( B + Y ) cos ( B - Y ) 

+ cos ( Y + a ) cos ( Y -a ) = cos 2a + cos 2B + cos 2y . 
31 . sin ( B + y -a ) + sin ( y + a - B ) + sin ( a + B - Y ) 

- sin ( a + B + Y ) = 4 sin a sin B sin y . 
32 . 

sin (a + B + Y ) + sin ( a - B - Y ) + sin ( a + B - Y ) 

+ sin ( a - B + Y ) = 4 sin a cos B cos Y. 
33. cosa + cos ß + cos y + cos ? ( a + B + Y ) 

2 { 1 + cos ( 3+ Y ) cos ( y + a ) cos ( a + b ) } - 
34. sin’a + sin + sin ? y + sin ? ( a + B + Y ) 

= 2 { 1- cos ( a + B ) cos (3+ Y ) cos ( + a ) } . 


99 


61. LA + [ B + Lo = 180 ° தொடர்பைக்கொண்ட A , B , C 
மூன்று கோணங்களின் சார்பலன்களைக்கொண்டு பல்வகை முற்றொருமை 
களை நிறுவலாம் . 


மேற் கொடுத்த தொடர்பைக்கொண்டு , இரண்டு கோணங் 
களின் கூட்டுத்தொகை , மூன்றாம் கோணத்தின் நிமிர்க்குங்கோணம் 
ஆகும் ( supplementary angle ) என அறிகிறோம் . 


sin ( B + C ) = sin A , cos ( B + C ) = - 008 A , tan ( B + C ) = - tan A 
sin ( c + A ) = sin B , cos ( C + A ) = - cos B , tan ( C + A ) = - tan B 
sin ( A + B ) = sin c , cos ( A + B ) = - cos C , tan ( A + B ) = - tana 


A B C 
மேலும் + 

+ = 90 . ஆகவே ஒவ்வோர் அரைக் 
2 2 

2 
கோணமும் , மற்ற இரண்டு அரைக்கோணங்களின் கூட்டுத் தொகையின் 
நிரப்புங் கோணமாகும் . 


எனவே , 


B + C A 
sin 

= cos 
2 

2 


B + C 
COS 

21 


AL 
sin 

2 


B + C 
tan 

21 


= cot 


A 
2 


B 


C + A B. 
sin 

== Cos 
2 

2 


C + A B 
COS 

= sin 
2 

2 


C + A 
tan 

2 


5 . 


= cot 


. 


2 


A + B 

C 
sin 

= cos 
2 

2 


A + B 
COB 

2 


C 
sin 

2 


C 
, 


A + B C 
tan 

== cot 
2 

2 


பயிற்சி 16 . 


A + B + C = 180 ° என்றிருப்பின் 


sin 2A + sin 2B + sin 20 = 4sin Asin Bsin C என்று நிறுவுக . 
sin 2A + sin 2B + sin 20 = 2sin ( A + B ) cos ( A - B ) + sin 20 

= 2sin C cos ( A - B ) +2 sin ocosc 
= 2 sin c { oos ( A - B ) + cos C } 
= 2 sin c { cos ( A - B ) -cos( A + B ) } 
- 2 sin C 2 sin A sin B 


== 4sin Asin Bsinc . 


100 


Udo 17. ABC (4 : 519 600 $ 360 cos A + cos B + cos C = 

А B C 
1 + 4 sin 

sin sin என்று நிறுவுக .. 
2 2 

2 


CLOCE45 IT 600T = 5/6 A + B + C = 180 ° . 

A + B A - B 
cos A + oog B + cos C = 2 cos COS 

+ 1-2 sip 
2 

2 


c 


2 


2 


C 
= 1 + 2 sin 

2 


A - B 

С 
COB 

-- 2 sin ? 
2 

2 


C 
= 1 + 2 sin 

2 


A - B 

С 
COS - sin 
2 

2 


C 
= 1 + 2 sin 

2 


{ 


A - B A + B 
COS 

- COS 
2 

2 


B. 


с 
= 1 + 2 sin 

2 


А 
2 sin 

2 


sin 


2 


А 


= 1 + 4 sin 


sin 


B 
2 


sin 


С 
2 


2 


Uw Dd 18. A + B + C = 180 ° 67 60 POUSO 


А B c 

T - A T - B T - C 
CO8 + cos + cos 

= 4 cos cos 

COS 
2 2 2 

4 4 

4 


என்று நிறுவுக .. 


4 COB 


- A TT - B TT - C 
COS 

COS 
4 4 

4 


T - 
= 2 cos 


- A 


27T - B - C 

4 


B - C ) 
+ COS 

4 


B C 


COS 


4 


AL 
A { 


T - AC 
= 2 cos 

4 


TT + A 

4 


B - C 
+ COS 

4 S 


COS 


- A 


= 2 cos 


CO8 


T + A 

TT - A 
+ 2 cos 
4 

4 


COB 


B - C 
4 


4 


TI 


А 


COS 


+ COS 


B + C 
+ 2 008 

4 


B - C 
COS 

4 


2 


2 


B 


CС 


cos 


А 
2 


+ COB 


+ COB 


2 


ARCHIVES 
io1 
பயிற்சி 19. A + B + C = 180 ° என்றிருப்பின் 

tan A + tan B + tan C = tan Atan Btan C என்று காட்டுக . 
tan ( A + B ) = -tan C. 

BS 
tan A + tan B 
( அ - து ) 

= -tan c . 
1 - tan Atan B 

IN9| 
( அ - து ) tan A + tan B = -tan ( 1 - tan Atan B ) 

ஃ tan A + tan B + tan C = tan Atan Btan C. 
பயிற்சி 20. w + y + z = wyz என்றிருப்பின் 
25 24/ 22 20 29 21 
+ 

என்று நிறுவுக . 
1 

1 1-22 1- 1- 1-2 
5 , y : 2 என்பவற்றை முறையே கோணங்கள் A , B , C- ன் 
இருக்கைகள் எனக் கொள்வோம் . 

= tan A , y = tan B , 2 = tan C. 
ஃ tan A + tan B + tanc = tanAtan Btanc, 

ஏனெனின் , பக்கம் 65 , வினா 
ஃ tan ( A + B + C ) = 0 . 17 - ல் பின்ன மேல் எண் சுன்ன 

மாகும் . 
A + B + C = T-யின் ஏதாவதொரு மடங்கு கோணம் , 
2A + 2B + 20 = 27 - யின் 

tan (2A + 2B + 2C ) = 0 . 
ஆனால் tan ( 2A + 2B + 2C ) = z tan 2A- tan 2A tan 2B tan 20 

1 - E tan 2B tan 20 . 
tan 2A + tan 2B + tan 2C = tan 2Atan 2Btam20. 


+ 


22 


22 


மேலும் tan 2A 


2 tan A 
1 - tan’A 


25 
| -2 


H.MADU 


tan A = 3 ] 


UBRARY 


2y 


tan 20 


இவ்வாறே tan 2B = 

1 - y 


21 


110389 


25 


22 


+ 


2y 
1 - y 


+ 


20 
1- 2 


24 
T 


22 
1-21 


1 


102 


பயிற்சிகள் 16 


A + B + C = 180 ° 67 ct planSGT ST ay 15 @ /@T DODD miją . 


А 
2 


1. sin Asin B + sin C = 4 cos 


COS 


B 
2 


COS 


C 
2 


aloo 
clor 


ooo 
ooo 


2 , 


sin Asin B - sin C = 4 sin 


А 
2 


sin 


B 
2 


с 
2 


COS 


3. sin 2A -sin 2B + sin 2C = 4 cos A sin B sin C. 


4 . 


sin 2A - sin 2B - sin 2C = -4 sin A cos B cos C. 


А 


В 


CС 


5. cos A - cos B + cos C = 4 cos 


sin 


COS 


-1 , 


2 


2 


2 


B 


С 


tan 


C 
2 


6. tan 


+ tan 


tan 


А 

+ tan 
2 


A 
2 


= 1 . 


tan 


B 
2 


2 


2 


7 . 


cos 2A + cos 2B + cos 2C + 4 cos A cos B cos C + 1 = 0 . 


8. cos A + cos B + cos ? C = 1-2 cos A cos B cos C. 
9. sin’A + sinºB + sin ? C = 2 ( 1 + cos A cos B cos C ) . 
10. sinº A + sinº B - sin ? C = 2 sin A sin B sin C. 
11. cos A + cos2B - cos ? C = 1-2 sin A sin B sin C. 
12. cos’A - Cos’B - cos ? C = 2 cos A sin B sin C - 1 . 
13. cos22A + cos 2B + cos22C = 1 + 2 cos 2A cos 2B cos 2C . 


A 


B 


B 
2 


+ sin 


+ sin2 


14. sin 


B 


С 

A 
= 1- 2 sin 
2 

2 


sin 


sin 


С 
2 


2 


2 


olar 
ola 

a 


B 


С 


15. sin 


А 

-sin ? 


- sin2 


А 
= 1-2 cos 

2 


cos 


B 
2 


с 
2 


2 


2 


10to2020na 


A 


B 


A 
16. cos ? 

2 


B. 
+ cos ? 

2 


С 
cos2 


= 2 cos 


sin 


COS 


ola 


CС 
2 


2 


2 


2 


17. cos 


A 
2 


B - C 
COS 

+ COS 


B 
2 


C - A 
COS 

+ cos 
2 


ola 


A - B . 
COS 

2 


2 


sin A + sin B + sin C. 


13. sin ( B + C - A ) + sin (C + A - B ) + sin ( A + B - C ) 

= 4 sin A sin B sin C , 
19. sin ? A tan A + sin ? B tan B + sin ? C tan C 


tan A tan B tan C - 2 sin A sin B sin C. 


103 


20. sin A + sin B + sin C = 1 + 4 cos 

T + 2A T + 2B TT +20 
cos 

COS 
4 4 

4 


21 . 


cos A + cos B + cos C = 4 cos 

T - 2A TT - 2B 

T - 20 
COS 

COS 
4 4 

4 


22 . 


A 

B 
sin + sin 
2 

2 


tsin 


с 

TT - A TT - B T - C 
= 1 + 4 sin 

sin 

sin 
2 

4 4 

4 


23. sin 


A B С 

B + C . C + A . A + B 
+ sin + sin 

= 1 + 4 sin sin sin 
2 2 

4 4 

4 


24 . 


COS 


A B С 

T + A 
+ cos + cos = 4 cos 

COS 
2 2 2 

4 


+ B T + C 

COS 
4 

4 


25 . 


cos 2 


A B 

С 
+ cos2 
4 

4 + cos2 

4 


+2 cos 


B + C C + A A + B 
4 4 

4 • 


COS 


COS 


26 . 


А B 

С 
COS 2 

+ cos2 + cog2 
4 4 

4 


-ATT - B 

-B T - C 
COS 

COS 
4 4 

4 


0 


3 +2 cos 


A B 

C 
27. sin ? 

TT - A - B - 
4 + sin ? 

4 + sina 

= 3-2 cos 
4 

COS 
4 4 

4 


COS 


28. COS 


А B С 

T + A T + B 
+ COS 

= 4 cos 
-COS 

COS 

COS 
2 2 2 4 

4 


TT 

4 . 


29 . 


cos 2nA + cos 2n B + cos2nC + 1 = ( -1 ) - 4 cosnA cognB cos nC . 


30. sin 2nA + sin 2nB + sin 2nC = ( - 1 * -14 sin nA sin nB sin nC . 


- 


அதிகாரம் 7 


முக்கோணத்தின் பண்புகள் ( properties of triangles ) 


62 . ABC முக்கோணத்தில் , BC , CA , AB பக்கங்களை முறையே 
a , b , c என்பனவற்றாலும் , இப்பக்கங்களுக்கு எதிரிலுள்ள கோணங் 
களை முறையே A , B , C என்பனவற்றாலும் , இப்பக்கங்களின் கூட்டல் 
தொகையை அஃதாவது முக்கோணத்தின் சுற்றளவு ( a + b + c ) - ஐ 2s 
என்பதாலும் , முக்கோணத்தின் சுற்று வட்டத்தின் ( circumcircle ) 
ஆரையை R என்பதாலும் , முக்கோணத்தின் பாப்பை - என்பதாலும் 
குறிப்பிடுவது மரபு . 


முக்கோணத்தின் பக்கங்களுக்கும் கோணங்களுக்குமுள்ள 

தொடர்புகள் 


63. நெடுக்கை வாய்பாடு . 


b 
sin B 


// 


sin . A 


C 

= 2R . 
sin C 


A 


A 


A B 


CC 


S 


S 


IT - A 


C 


A 


B 


படம் 45 


படம் 46 


ABC முக்கோணத்தின் சுற்று வட்டத்தையும் அவ்வட்டத்தில் 
B வழிச் செல்லும் விட்டத்தையும் வரைக . 

ரைக . S சுற்று வட்டத்தின் 
மையமாகும் . 


இக்குறியீட்டை முதன் முதல் பயன்படுத்தியவர் செர்மானிய 
தேசத்துக் கணிதப்பேராசிரியரான ஆயலர் ( Euler ) ( 1707-1783 ) ஆவர் . 


105 


BC 
படம் 45 - ல் BA C முக்கோணத்தில் 

BAI 


sin A. 


BC 
படம் + 6 - ல் BA C முக்கோணத்தில் 

BA 


= sin ( IT - A ) = sin A. 


G 


- ejn A 


BAI 


க 


= BA = 2R 


sin A 


b 


இவ்வாறே 


2R ; 


= 2R 


sin B 


sin C 


C 


ஆகவே 


= 


b 
sin B 


3 


- 


= 2R . 
sin C 


sin A 


64. கிடக்கைவாய்பாடு . முக்கோணத்துக் கோணங்களின் 
கிடக்கைகளைப் பக்கங்களின் சார்பலனாகக் காணுதல் . 


A- லிருந்து BC- க்கு அல்லது அதன் நீட்சிக்கு AD குத்துக் 
கோடு வரைக . AD- ஐ P என் 

A 
றும் , CD- ஐ . என்றும் கொள் 
வோம் . 


C 


p 


படம் 47 - ல் LC குறுங்கே 

காண 
மாகும் . 


clu 


L 


B 


D 


CC 


c " = p + ( a - 2 

= p + + a - 2as 
= z • + a2 - 2ab cos C 


படம் 47 


A 


p 


B 


T - CA 


G 
F 


K 


Cc 


o 


6 


படம் 48 


14 


106 


படம் 48 - ல் LC விரிகோணமாகும் . 

c = p + ( a + r ) ? 
= p + + a + 2an 
= 52 + a + 2ab cos ( T - C ) 
= b2 + a -2ab cos C. 


ஆகவே இரண்டு வகையிலும் = a + 62 - 2ab cos C. 

2ab cosO = a + 62 -02 


a + 62-2 
cos CC 

2ab 

b2 + -a 
இவ்வாறே cos A = 

2bc 

; cos B = 


2 


c + a - 3 

2ca . 


65 , ABC (46C510007 $ gá a = b cos C + c cos B 

b = c cos A + a cosC 
c = a cos B + b cos A 

என்று நிறுவுதல் . 


A 


முதல் முறை . 


BC பக்கத்திற்கு AD- ஐ குத் 
துக் கோடாக வரைக . 


8 


C 


படம் 49 - ல் 


B 


BC = BD + DC 
a = c cos B + bcos O 


D 


CC 


படம் 49 


A 


CC 


T - B 


D 


B 


C 


படம் 50 


107 


படம் 50 - ல் BC = DC - DB 

= b cos C - c cos ( r - B ) 
= b cos C + c cos B. 


இவ்வாறே மற்ற இரண்டு தொடர்புகளையும் AB , AC பக்கங்களுக்குக் 
குத்துக்கோடுகள் வரைந்து நிறுவலாம் . 


இரண்டாவது முறை . ABC முக்கோணத்தில் 


a 
sin A 


b 
sin B. 


sic = 2R என்று நிறுவினோம் . 


ஆகவே a = 2R sin A ; b = 2R sin B ; c = 2R sin C 

a = 2R sin A = 2R sin ( 180 ° -B - C ) 

= 2Rsin ( B + C ) 


= 2R ( sin B cos C + 008 B sin C ) 


= 2R sin B cos C + 2R sin C cos B. 


= bcos C + c cos B. 


மூன்றவது முறை . கிடக்கை வாய்பாட்டிலிருந்தும் இவ்வாய்பாடு 
களை நிறுவலாம் . 

a2 + 22 - 
cos C = 

c + a2 - 2 
; cos B = 
2ab 


2cal 


b cos C + c cos B = 


a3 +62 - 2 

+ 
2a 


+ a - 52 

2a 


2a2 


2a 


குறிப்பு : - கிடக்கை வாய்பாட்டையும் , நெடுக்கை வாய்பாட்டையும் , 
முன் தொகுதியிலுள்ள வாய்பாட்டிலிருந்து நிறுவலாம் . 


66. முக்கோணத்திலுள்ள ஒரு கோணத்தின் நெடுக்கையைப் 
பக்கங்களின் சார்பலனாகக் காணுதல் . 

b ? + 2 - a 
cos A = 

( கிடக்கை வாய்பாடு ) 
2bc 


A 


sin A = I - cos A 


108 


2 


11 


- 


b3 + 62 

2bc 
b2 + c - a 

b2 + -al 
1 + 

1 
2bc 

2bc 
( b2 + 6 + 2bc - a ) ( a - 62- + 2bc ) 

X X 
2bc 

2bc 
{ (b + c) - a } { a - (b - c) } 

4bc3 
(b + c + a ) (b + c - a ) ( a + b - c) ( a - b + c ) 

4b2c2 
2s ( 2s - 2a ) ( 2s - 2c ) ( 2s - 26 ) 

45262 
16s ( s - a ) ( s- 5 ) ( s - c ) 

4522 

2 
sin A = + 

V8 ( s - a ) ( 8-3) (8 - C) 

bc 
LA , 180 °-ஐ விடக் குறைவாக இருப்பதால் குறைக்குறி 
யைத் தள்ளிவிடலாம் . 

2 
ஆகவே sin A = 

V 

s ( s - a ) ( s - b ) ( s - c ) 
bc 

2 
இவ்வாறே sin B 

Iss - a ) ( s - b ) ( s - c ) 


- 


11 


ca 


2 
sin C = 

ab 


s ( s - a ) ( s - b ) ( s - c ) 


A 


67. முக்கோணத்தின் பரப்பு . 
( a ) 

A- லிருந்து BC- க்கு அல் 
லது அதன் நீட்சிக்கு AD குத்துக் 
கோடு வரைக . 


ABO-யின் பரப்பு = BC.AD. 


B 


= } ac sin B 


CC 


D 
படம் 51 


இவ்வாறே 


A ABC = } bc sin A = ab sin C. 

= } ab sin C = 1bc sin A = 1 ca sin B 


109 


A 


D 


CC 


B 
படம் 52 


( 6 ) 


மேலும் - 
A = ab sin C 


21 


= z abx 

V8 ( 8 - a ) (8- 5 ) ( 8-6) 
ab 


= V8 ( 8- a ) (8- b) ( 8- c ) * 


C 


( c ) 


2R . ( நெடுக்கை வாய்பாடு ) 


sin C 


C 


ஆகவே sin C = 

2R 


Sab sin c . 


C 


பூ 


Sab 

2R 


abc 
4R 


68 முக்கோணத்துக் கோணங்களின் பாதியினுடைய நெடுக்கை 
களைப் பக்கங்களின் சார்பலனாகக் காணுதல் . 

b2 + 2 -- 2 
cos A = 

என்று நிறுவினோம் . 
2bc 


2 


A 


2 sin 


1 - cos A. 


2 


= 1 


z2 + c2 - a2 

2bc 


* கிரான் (கி.மு. 100 ? ) என்ற எகிப்து கணிதப் பேராசிரியரால் 
கண்டுபிடிக்கப்பட்டது . இவ்வாய்பாட்டை அவர் பெயரால் 
வாய்பாடு என்று அழைப்பதுண்டு. 


கிரான் 


110 


2bc - b2 - c + ai 

2bc 
a - (b - c) 

2bc 
( a + b - C ) ( a - b + c ) 

2bc 
( 28-2c ) ( 28- 26 ) 2 ( 8- 5 ) (8- c ). 
2bc 

bc 
AA 

(8- b ) ( s - c ). 
sin = + 
2 

bc 
A 

குறுங்கோணமாதலால் குறைக்குறியைத் தள்ளிவிடலாம் . 
2 


VV 


sin 


AL 
2 


( s - b ) ( s - c ) 

bc 


( s - c ) ( s - a ) 


B 
இவ்வாறே sin 

2 


. 


sin 


N 


M 


s - a ) ( s - b ) 

ab 


ca 


69 . 

முக்கோணத்துக் கோணங்களின் பாதியினுடைய கிடக்கை 
களைப் பக்கங்களின் சார்பலனாகக் காணுதல் . 


A 


2 cosa 


= 1 + cos A. 


2 


= 1 + 


b + c - a ) 

2bc 


2bc + b + c - a 

2bc 


( b + c) - aa 

2bc 


- 


( b + c + a ) ( b + c - a ) 

2bc 


28 ( 28-2a ) 

2bc 


28 ( 8 - a ) 

bc 


COS 


A 
2 


- 


+ 


W 
V 


s ( 8 - a ) 

bc 


AL 

A 
குறுங்கோணமாதலால் cos 
2 

2 


S 


V 


8 ( 8 - a ) 

bc 


B. 


s (3 - 5) 


M 


இவ்வாறே cos 


Co8 


C 
2 


2 


V 


- 


8 (8-6) 
nab 


Co 


111 


70. முக்கோணத்துக் கோணங்களின் பாதியினுடைய இருக்கை 
களைப் பக்கங்களின் சார்பலனாகக் காணுதல் . 


AL 


sin 


AAL 


tan 


A 


2 
A 


- 


(s- b ) ( s - c ) 

be 


8 ( 8 - a ) 

bc 


V 


2 


1 


sin 


2 


V 
w 
V 


(s- b ) ( 8 - c ) 

8 ( 8 - a ) 
( 8 - c ) ( 8 - a ) 

C 

; tau 
8 ( s- b ) 

2 


B 


இவ்வாறே tapa 


V 


( 8 - a ) ( 8-6 ) 

s ( 8 - c ) 


71. நேப்பியர் இருக்கை வாய்பாடு . 


B - C 
tan 

2 


b - c 
b + c 


cot 


A 
2 


C 


b 
ABC முக்கோணத்தில் 

sin B 


( நெடுக்கை வாய்பாடு ) 


sin C 


b 


ப 


ein B 
sin C 


C 


b - c 
b + c 


sin B - sina 
sin B + sin 

C 


2cos 


= 


B + C B - C 

ein 
2 

2 
B + C B - C 
2sia 

cos 
2 

2 


B - C 
tan 

2 

B + C 
tan 

2 


B - G 
tan 

2 


B - C 
tan 

2 


tan [ 90 ° 


(9 


cot 


A 
2 


A ) 
을 


B - C 
ஆகவே tan 

2 


b - c 
btc 


cot 


A 
2 


112 


72 


வடிவ கணிதத் தெரிப்பு . 


E 


A 


A 


ABC முக்கோணத்தில் 
b > என்று 

வைத்துக்கொள் 
வோம் . A ஐ மையமாகவும் , AB ஐ 
ஆரையாகவும் வைத்து ஒரு வட் 
டம் வரைக . அது AC ஐயும் அதன் 
நீட்சியையும் D. E- யில் வெட்டு 
மெனக்கொள்வோம் . C- யிலிருந்து 
EB- யின் நீட்சிக்கு CF- ஐ குத் 
துக் கோடாக வரைக . 


D 


B 


F 


늘 


C 


படம் 53 


அப்பொழுது CD = AC - AD = AC - AB = b - c . 

CE = AC + AE = AC + AB = z + c . 


EBD = 90 . 


BD யும் FC- யும் ஒரு போகுக் கோடுகளாகும் . 


A 
LE = 

2 


மேலும் FCB = FCA - ACB = 90 - 


-- 


A 
2 


B - C 


B + C 

2 


2 


b - c CD FB 
b + c = CE = FE 

( :: BD- யும் CF- யும் ஒரு போகுக்கோடுகள் ) 
FB FE 
= FCFC 


B - C 
tan 

2 


tan FCB 
cot E 


cot 


A 
2 





B - Cb - c A 
tan 

cot 
2 

c 2 


= b + c 


113 


73. கட்டல், வேற்றுமைத் தேற்றங்களுக்குப் பிறிதொரு வடிய 
கணிதத் தெரிப்பு . 


கோண உச்சியும் , சிறையொன்றும் பொதுவாக இருக்கும்படி 
A , B என்ற இரண்டு 
கோணங்கள் வரைக . 


0 


A6 


16 


2 


* 


OD பொதுச் 
சிறைக்கு DF ஐ குத் 
துக்கோடாக வரைக . 
OD , OE , OF 670 
பவற்றை முறையே 
x , y , 2 என்று வைத் 
துக்கொள்வோம் . 


a 


D 


F 


E 


படம் 54 


படம் 54 ல் A ODF = A ODE + A OEF 


( அ - து ) 22 sin ( A + B ) = 2 xy sin A + iya sin B 


இரண்டு பக்கங்களையும் , 2 ஆல் வகுத்தால் , 


y 


sin ( A + B ) = sin A. 


y 


+ sin B. 


2 


க 


4 / 


OEF- லிருந்து 


= cos B என்றும் , 


A / 


A ODE- லிருந்து 


= cos A என்றும் கிடைக்கும் . 


ஆகவே sin ( A + B ) = sin A cos B + cos Asin B 


DE , EF என்பவற்றை முறையே a , b என்று வைத்துக்கொள் 
வோம் . 


அப்பொழுது DF2 = + - 2:02 cos ( A + B ) 
212 cos ( A + B ) = 0 + - DF2 

= + 2- ( a + b ) 
= ( - a ) + ( z - 5 ) - 2ab . 

= 24 - 2ab . 
15 


114 


SH 


9. } 


b 


cos ( A + B ) 


T 


3 


= cos A \ cos B - sin Asin B. 


. 


80 


A 
B 


B 


, 


3 


DD 


E 


படம் 55 


படம் 55 - ல் ODF = AODE - A OEF 


( அ - து ) Hasin ( A- B ) = zry sin A - Ayz sin B 


y - ! sin B. 


sin ( A - B ) = sin A. 


2 


= sin A cos B - cos Asin B 


202 cos ( A - B ) = + - ( a - 1 ) 

= ( -a ) + ( 32-32 ) + 2ab 
= y + y + 2ab ARUL 

24 + 2ab 


a 


b 


cos ( A - B ) = y y 


+ 


X 


2 


N 


= cos A cos B + sin Asin B. 


இதே முறையில் எல்லாப் பருமனுடைய கோணங்களுக்கும் , கூட்டல் 
வேற்றுமைத் தேற்றங்கள் பொருந்துமென நிறுவலாம் . 


sin ( 360 ° - 8) = - sin 8 என்றும் , cos ( 360 ° - 8 ) = cos 8 என் 
றும் அறிவோம் , 


115 


8 


A 


z 


x 


y 


D 


E 


6 


56 
ضااا 


UL 56 


A ODF = A ODE + A OEF 


( 9-3 ) 
7 & z sin (360 ° - A + B ) = fæy sin ( 180 ° - A ) + žyz sin ( 180 ° -B ) 

( 909 ) - 4x2 sin ( A + B ) = sin A + } yz sin B 
( 91-5 ) sin (A + B ) = -sin A \ - sin B 


% 


= -sin A cos ( 180 ° -B ) 

- Cos( 180 ° - A ) sin B 
= sin A cos B + cos A sin B 


Cuarie 2x2 cos ( 360º - A + B ) = x ++ z- (a + b) 

= ( < ? - a ) + ( - 6 ) - 2ab . 

2y ? - 2ab . 
2.02 cos ( A + B ) = 2y -- 2ab . 


y 


y 
cos ( A + B ) = 


oj 


z 


0 


= cos ( 180 ° - A ) COS ( 180 ° -B ) 

--sip ( 180 ° - A ) ( siq 180 ° - B ) 
= cos A cos B - sin A sin B. 


116 


A 


В 


7 검 


x 


y 


D 


E 


4 


F 


ULO 57 


ULO 57 - a AODF = A ODE + AOEF . 


( 3-5 ) uz sin ( 360 ° - A - B ) = 1.cy sin ( 360 ° - A ) + 3yz sin B. 


( 91-3 


- az sin ( A - B ) = - ay sin A + } yz sin B. 


..sin ( A - B ) = sin A. 


y 


y 


sin B 


Z 


20 


= sin A cos B - Cos ( 360 ° - A ) sin B 


= sin A cos B - cos A sin B. 


Cuari 233 cos ( 360 ° - A - B ) = + x2 - ( a + b ) 2 


( 91-5 ) 2x2 cos ( A - B ) = (x2 - a ?) + ( % - 5 %) - 2ab 

= 2y ? - 2ab 


6 


cos ( A - B ) = y , y 


2 


2 


= cos ( 360 ° - A ) cos B - sin ( 360 ° - A ) sin B 


= 008 A 008 B + sin A sin B. 


117 


2 


udja 1. A = 


a 

1 
2 cot B + cot C 


என்று காட்டுக . 


முதல் முறை 


с 


6 
sin B = sincsin 

A 


( நெடுக்கை வாய்பாடு ) 


ஆகவே 


a sin B 
sin A 


: 


C 


a sin C 
sin A 


= { bc sin A 


a sin 


= 


a sin B 
sin A 


sin A 


sin A 


a2 


sin B sin C 

sin A 


2 


= 


a2 

sin B sin C 
2 sin ( B + C ) 
a2 

sin B sin C 
2 ( sin B cos C + cos B sin C ) 
a 

1 
2 sin B cos C 

cos B sin 
sin B sin C 

+ 

sin B sin C 


2 


9 ) 


92 


1 


1 
2 ( cot C + cot B ) 


இரண்டாவது முறை 


cos B = 


c + a - b 

2ca 


(கிடக்கை வாய்பாடு ) 


.. 


cot B = 


c ? + a - 52 c2 + al - ba 
2ca sin B 

40 


11 


a +62 - 
இவ்வாறே cot C = 

40 


c a ba + b - cº 
.. cot B + cot C = 

4 A 

+ 

4 A 


Q2 


11 


2A 


a 
2 


1 
( cot B + cot C ) 


118 


மூன் வது முறை 


a = b cos C + C cos B. ( 1965 ) 
இரண்டு பக்கங்களையும் sia B sin 0 - ஆல் வகுத்தால் கிடைப்பது 


b 


cot C + 


sin B sin C = sin B 


sin C 

cot B 


= 2R ( cot C + cot B ) 


a 


cot B + cot C = 
B 

2R sin B sin C 


A = . ab sin C 


= fa . 2R sin B sin C 


aR . sin B sin C 


A 


.. R sin B sin C 


.. cot B + cot C = 


a ? 
2 A 


2 


a ? 


A 


= 


1 
2. ( cot B + cot C ) 


பயிற்சி 2 . 

2 


11 


a2-6 sin A sin B 

என்று நிறுவுக . 
2 sin ( A - B 


முதல் முறை 


с 


b 
sin B = sin C 


= 2R . 


sin A 


a = 2R sin A , b = 2R sin B , C = 2R sin C. 


A = } bc sin A. 


= $ 2R sin B. 2R sin C. sin A. 


= 2R2 sin A sin B sin C. 


= 2R2 sin A sin B sin ( A + B ) 
2R sin A sin B sin ( A + B ) sin ( A - B ) 

sin A - B ) 


119 


2R2 sin A sin B ( sin - A - sin’B ) 

sin ( A - B ) 


11 


1 


2R2 sin Asin B 

sin ( A - B ) 


a 
4R2 


bº 
4R2 


a2-5 % sin A sin B 

2 sin ( A - B ) 


இரண்டாவது முறை 


cot A 


b + c -a 

4 A 


( முன் பயிற்சி இரண்டாவது முறையைப் பார்க்கவும் ) 


c ? + a2-02 


cot B 


4 . 


c + a2-62 
cot B - cot A = 

44 


62 + c2 - a 


40 


COS B 


a2-62 


( 91-5 ) 


COS A 
sin B - sin A 


2 A 


sin ( A - B ) 
( 2-3 ) sin À sin B 


= 


a ? - 62 

2 A 


... 


A = 


a - 62 

2 


sin A sin B 
sin ( A - B ) 


UW DA 3. a cos A + b cos Btc cos ( = 4R sin A sin B sin C 
என்று நிறுவுக . 


முதல் முறை 

a cos A + b cos B + c cos C. 
a (b + c2 - a ) b ( c + a2-6 ) 

+ 
2bc 

2ca 


+ 


cla² + 63- ( ² ) 

Zab 


a® ( b + cº - a ) + b2 ( c + a - 6 ) + c ? ( a + b2 -c ) 

2abc 


2a253 + 2bc? + 2c ? a ? - a -- 61 - C 

2abc 


= 


= 


(a + b + c ) (6 + c - a ) (c + a - b ) (a + b -c) 

{ abc 


120 


2s ( 28 -- 2a ) ( 28 - 26 ) ( 28 - 2c ) 

2abc 


88 ( 8 - a ) ( 3-6 ) ( s -c ) 

abc 


8 A 
abc 


8 aºbc 
abc 16R2 


( தொகுதி 67 ( c ) ) 


abc 
2R 


2R sin A. 2R sin B. 2R sin C. 

2R2 


9 


= 4R sin A sin B sin C. 


இரண்டாவது முறை 


a cos A + b cos B + c cos C. 


= 2R sin A cos A + 2R sin B cos B + 2R sin C cos C. 


= R ( sin 2A + sin 2B + sin 2C . ) 


= 4R sin A sin B sin C. 


( தொகுதி 61 பயிற்சி 16 ) 


பயிற்சி 4 . 


С 


cot 


A 

B 
+ cot 
2 

2 


cot 


( a + b + c ) 

4A 


என்று நிறுவுசு .. 


2 


cot 


А B 

С 
2 + cot + cot 
2 

2 


V 


N 


( s --C) 
( s - a ) (8-5) 


8 ( 8 - a ) 

S ( s -b ) 
8-6 ) (8 - c) N (s - c) (s- a) 

+ 
Vs. (8 - a ) + VS. (8-5) + Vs. ( 8 - c ) 

✓ (s - a ) ( 8 - b ) (s - c) 
Vs. ( 8 - @ + 8 - b + s - c ) . 


= 


1 


A 


S. 


8 ( 38 - a + b + c) 


32 


11 


( a + b + c ) 

4 A 


121 


UW # 5. ( 62 - c ) cot A + ( ca - aº ) cot B + ( a ? - 69)cot C = 0 
என்று காட்டுக . 


முதல் முறை 


a = 2R sin A , b = 2R sin B , C = 2R sin C. 


cOS A 


( 62 - c ) cot A = 4R ? ( sinB - sin ? C ) 

sin A 


4R’sin ( B + C ) sin ( B - C ) cos A 

sin A 


4R * sin A sin ( B - C ) cos A 

sin A 


= 4R2 sin ( B - C ) cos A. 


- 4R ? sin ( B - C ) cos ( B + C ) . 


= -2R2 ( sin 2B - Bin 2C ) . 


Daan Cop ( cº - a " ) cot B = -2R² (sin 20 - sin 2A ). 

( a - b ) cot C = -2R2 ( sin 2A - sin 2B ) . 


* Ca ( b ? --C2) cot A + ( c ? - a2 ) cot B + ( a2-6 ? ) cot C. 


= -2R2 ( sin 2B -sin 2C + sin 2C - in 2A + sin 2A - sin 2B ) . 


= 0 . 


இரண்டாவது முறை 


cot A = 


bº + c2 - a2 

4A 


c ? + a2-62 
cot B = 

; cot C 


a2 + 62 - c ? 

4 A 


4 A 


.. 162 - c ? ) cot A + (c2 - a ) cot B + ( a2-6 ? ) cot C. 


( 62 - c ) (62 + c2 - a ) + (cº - a )(cº + a : -62) + (a - b ) (a + 62 - c ) 

4 A 


64 - c - a² (62-62 ) + c - at - 6 ° ( cº - a *) + a -- b * -c2 (a2-62) 


44 


= 0 . 


16 


122 


பயற்சி 6 . 


ABC முக்கோணத்தில் tan 8 = 


a + b 
a - 6 


tan , என்றிருப்பின் 


c = ( a - b ) cos 


C 
2 


என்று நிறுவுக . 


c = ar + 62 - 2ab cos C. 


= a +62) ( cose 


a + 3" (cos 


O 

C 
+ sin ? 
2 


3 ) 


2ab 


( cos - ain 3 ) 


? 


= COS 


cos2 


C 

( a + 52 - 2ab ) + sing 
2 


C 

( a +62 + 2ab ) 


2 


C 
= ( a - b ) 2 cos2 + ( a + b ) 2 sini 

2 


C 
2 


( a - b ) cos 


C 
2 


( a + b ) 2 

C 
1+ 

tana 
( a - b ) 2 


2 


C 
( a- b ) cos ( 1 + tan 0 ) 

2 


( a - b ) 2 cos 


O 

sec 0 
2 


O 
c = 
c = ( a - b ) cos 

2 sec o 


பயிற்சி 7. ABC , A B C என்ற முக்கோணங்களில் LB , LB 
சமமாகவும் , LA , LA நிமிர்க்கும் கோணங்களாகவும் இருப்பின் 

aal = bb + cc என்று காட்டுக . 


ABC முக்கோணத்தில் 

b 
sin A sin B sin C 


( 1 ) 


A B C முக்கோணத்தில் 
al க ! 

c1 
sin Al - sin B1 - sin c1 

A = 180 - A .; B = B . 


2 ) 


123 


al 


6 

c 
sin Asin Bsin C 


( 3 ) 


( 1 )-ஐயும் ( 3 ) -ஐயும் பெருக்கின் கிடைப்பது 


aa ? 


661 

cc ? 
sin Asin B sin C sin C 


aal 

bb + cc 
sin Asin B + sin C sin 01 


sin A - sin’B = sin ( A + B ) sin ( A - B 

= sin C sin ( 180 ° -A - B ) 
= sin C sin C1 


sinA = gin B + sin C sin C 


aa ! 
sin A 


bb1 + cc 
sinA 


1 


aal = 

= bbi + cc 


பயிற்சிகள் 17 


பின் வரும் முற்றொருமைகளை நிறுவுக .. 


1 . 


a (sin B - sin C ) +6 ( sin C - sin A ) + ( sin A - sin B ) = 0 . 


2 . 


a sin ( B - C ) + b sin ( C - A ) + c sin ( A - B ) = 0 . 


3. a ? (cos B - cos C ) + b2 ( cos2C - cos ? A ) + cº ( cos A - cos ? B ) = 0 . 
4 . cos A sin ( B - C ) + cos B sin ( C - A ) + cos C sin ( A - B ) = 0 . 
5. (b + c ) cos A + ( c + a ) cos B + ( a + b ) cos C = a + b + c . 


b 


с 


COS A 


a 


6 . 


COS B 

b 


+ 


cos C 
+ 

с 


= 


+ T 

a 


bc 


ca 


ab 


7. ( a - b ) cos 


С 
2 


A - B 
= c sin 

2 


8. ( a + b ) sin 


С 

A - B 
= C COS 
2 

2 . 


124 


А 


B 


9 . 


a sin 


В - С 
sin 

+ b sin 
2 


C - A 
sin 

2 


2 


2 


A - B = 0. 


+ c sin 


С 
2 


olar 


sin 


2 


6 - c 


a - b 


10 . 


cos 2 


А C - a 

+ 
2 b 


COS2 


B 

+ 
2 


CON 2 


= 0 . 


с 


2 


11. ( b - c ) cot 

6 ) 


A 
2 


+ (c - a ) cot 


B 

C 
+ ( a - b ) cot 
2 

2 


a - ) 


- 


= 0 . 


62 - C 2 


12 . 


sin ( B - C ) 
sin ( B + C ) 


Q શે 


13 . 


a sin ( B - C ) 

62 - 02 


b sin ( C - A ) 

c2 - a ? 


csin ( A - B ) 

a ? - 62 


14 . 


62 - 6² 

a2 


C2 


sin 2 A + 


-a2 
b2 


-sin 2B + 22 - 62 


sin 2C = 0 . 


2 


Cс 


15 . 


cot B - cot C 

62 -02 


cot C - cot A 

c2-42 


cot A - cot B 

a2-32 


16 . 


a sin ( B - C ) + sin ( C - A ) + cº sin ( A - B ) = 0 . 


ca sin ( A - B ) = 0. 


17 . 


a sin ( B - C ) 
sin B + sin C 


+ 


62 sin ( C - A ) 
sin C + sin A 


+ 

sin A + sin B 


18 ( a − b ) cos 


A - B 
= c sin 

2 


olor 
oor 


19. ( a + b ) sin 


A - B 
= C COS 

2 


2 


20. a sin 


А 
2 


( A + B ) = ( b + c ) sin 
( B + 9 ) 

B - C 


C 


21: sin ( B + 


COS 


atb 

cos 
btc 


A 
2 


B - C 
CO8 

2 


2 


22. ( a + b ) tan 


A - B + ( 6 + c ) tan 


CA 
+ ( c + a ) tan = 0 . 

2 


2 


2 


23 


62-02 

+ 
cos B + cos C 


c2 a2 
cos C + cos A 


a2-62 


+ 


cos A + cos B = 0 . 


0. 


125 


24 . 


A = $ ( 6 % sin 2C + cº sin 2B ) . 


25 . 


A = Rº ( sin 2A + sin 2B + sin 2C ) . 


26 . 


A = 1 ( a2 cot A +62 cot B + cºcot C ) . 


27. S - 4R COs 


A 


COS 


B 
2 


COS 


olar 


C 
2 


2 


a 2 +59 +02 
28. bc cos A + ca cos B + ab cos C = 

2 


******* 


a ? +62 + 
29. cot A + cot B + cot C = 

4 A 


A 


B 


cos 


Cos2 


cos ? 


С 
2 


2 


30 . 


+ 


2 
b 


+ 


с 


abc 


31 . 


tan B 

a ? + 62 - c 
tan ca - b + cº 


32 . 


2 cot A + cot B + cot C 
cot A - cot B + 2 cot C 


62 + ca 
2 62 - 62 


с 


А 
33. ( s - a ) tan 

9 ( – 6 

= (8-6 ) tan 


= ( 8 - C ) tan 


C 
2 


을 


2 


abc 
34. a cos ( B - C ) + b cos ( C - A ) + c cos (A - B ) = 


R2 


35 


a cos ( B - C ) + b3 cos (C - A ) + c cos ( A - B ) = 3 abc . 


A 


36. 


( a + b + c ) ( tan 2 + tan 


+b +c)( 


B 
2 


= 2c cot 


37 . 


tan 


A 
2 


tan 


с 
2 


a - btc 
a + b + c 


1 + tan 


at 


38 . 


A B 

tan 
2 

2 
А 

B 
tan 
2 

Ž 


0 


1 - tan 


126 


008 


20bc 
39. ABO முக்கோணத்தில் cos 8 = 

b + c 
( b + c ) sin ) என்று நிறுவுக . 


A 

என்றிருப் 
2 


பின் = 


20bc A 
40. ABC முக்கோணத்தில் tan s = sin 

என்றிருப் 

2 
பின் a = (b - c ) sec 8 என்று நிறுவுக . 

41 . cot A + cot C = 2cot B என்றிருப்பின் a +6 = 262 
என்று காட்டுக . 


42 . 


6 . 


b , C 


coseCa 


cosec2 


3 


என்பவை இசைத் தொடராக Harmonic 

A B 

C 
progression ) இருப்பின் coseo2 

2 2 

2 
என்பவை கூட்டுத் தொடராய் ( arithmetical progres 
sion ) இருக்குமெனக் காட்டுக . 


43 . 


a , b , c என்பவை கூட்டுத்தொடராய் இருப்பின் 
AL B 

C 
cot cot 

cot என்பவையும் 
2 2 

2 
தொடராய் இருக்குமெனக் காட்டுக . 


கூட்டுத் 


3 


A C 
44. 3 tan tan = 1 என்றிருப்பின் a , 6 , என்பவை 

2 2 
கூட்டுத் தொடராய் இருக்குமென நிறுவுக , 


45. ABC முக்கோணத்தில் 

b2 + c - 2bc cos ( 60 ° + A ) = c + a ? - 2ca cos ( 60 ° + B ) 

= a + 52 - 2ab cos ( 60 ° + C ) என்று காட்டுக . 


46. ABC , 
ABC , A B C முக்கோணங்கள் 

முக்கோணங்கள் கீழ்க் கண்ட 
தொடர்புடையனவாக இருக்கின்றன . Al = 180° - A ; 
BI O 
= 90 ° - B ; C = 90 ° 

90 ° - C. அவ்விதமானால் 
(c - 52 ) = a ( 1 - 1 ) என்று காட்டுக . 


Q2 


47. ABC முக்கோணத்தில் 

B 

+ b sin2 
2 

2 
C 
= ab cos என்று நிறுவுக . 

2 


A ) ( 


QCOS 


B 

A 
+ bcose 
2 

2 


A ) 


127 


48 . 


ABC முக்கோணத்தில் ( B செங்கோணமாயின் 

A b - C ) 2 
tan 

என்று காட்டுக . 
2 b + c ) 


49. ABC முக்கோணத்தின் பக்கங்கள் கூட்டுத் தொடராயும் , 

முக்கோணத்தின் கோணங்களில் மிகப் பெரிய கோண 
மும் , சிறிய கோணமும் முறையே A , C என்றும் இருப் 
பின் 4 ( 1 - cos A ) ( 1+ cos C ) = cos A + cos C என்று 


நிறுவுக . 


50. ABC முக்கோணத்தில் 


2(1+ in A ) ( + 


1 + sin 


B ) ( 1 + ain ; ) 

31 


( 


COB 


A 

B 
+ cos + cos 
2 

2 


என்று நிறுவுக . 


அதிகாரம் 8 


முக்கோணத்தின் பண்புகள் ( தொடர்ச்சி ) 


F 


74. உள்வட்டம் ( Incircle ). LB. LC என்பனவற்றின் சம 
வெட்டிகளை வரைந்து அவை வெட்டும் புள்ளி 1 - லிருந்து BC- க்கு ID 

குத்துக்கோடு 
A 

வரைக . 1 - ஐ மைய 
மாகவும் , ID- ஐ 

ஆரையாகவும் ஒரு 
E 

வட்டம் வரைந் 
தால் , அது AC , 
AB பக்கங்களை 
முறையே E , F 

புள்ளிகளில் 

C தொடும் . IE- ம் ,, 
D 
படம் 58 

IF- ம் முறையே 

AC , AB பக்கங் 
களுக்குக் குத்துக்கோடாக இருக்கும் . இவ்வட்டம் உள்வட்டம் ( in - circle ) 
என்றும் , இதன் மையம் உள்மையம் ( in - centre ) என்றும் , இதன் ஆரை 
உள் ஆரை ( in - radius ) என்றும் கூறப்படும் . உள் ஆரை எப்பொழுதும் 
ச என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படும் . 


B 


75 , உன் ஆரையைக் காணுதல் . 


( a ) 


S 


படம் 58 - ஐ பார்க்கவும் . ID = IE = IF = r . 


A BIC = BC.ID = sar . 
A CIA = CA.IE = 16r . 
A AIB = } AB . IF = 1cr . 
ABIC + A CIA + A AIB = 1 ar + br + cr . 
( அ - து ) AABC = zr ( a + b + c ) . 

A = 18 . 


3 


129 


A 
( b ) r = ( s- a) tan = ( s - b ) tan 

2 


3 =(s-c)tan , 


படம் 58 - ஐ பார்க்கவும் . 


IBD , IBF முக்கோணங்களில் 


IBD = IBF ( BI , / B- ன் சமவெட்டி ) . 
IDB = IFB : ஒவ்வொன்றும் ஒரு செங்கோணம் ) . 


IB பொது . 


ஆகவே AIBD = AIBF . 


BD = BE .. 


இவ்வாறே AE = AF ; CE = CD . 


BD + DD + CE + EA + AF + BF = a + b + c . 
( அ - த ) 2BD + 2CD + 2AF = 28 

2AF = 28-2 ( BD + CD ) 

= 2 ( 8 - a ) . 
ஃ AF = ( s - a ) 
இவ்வாறே BD = 8 - b ; CE = 8-0 . 


IBD முக்கோணத்தில் 

B 
tan IDB = tan 

2 


BD 


ID 
BD 


B. 


ID = BD tan 


2 


( அ - து ) = ( s- b ) tan 


B 
21 


C 


இவ்வாறே = IE = ( s - c) tan 


2 


r = IF = ( 8- a ) tan 


A 
2 . 


r = ( s -- a ) tan 


4 


A 
2 


B 
( 8 – b ) tan 

2 


= ( 8 - c ) tans 


17 


130 


( c ) 


A 
r - 4R sin 

sin 
2 


B 
2 


sin 


C 
2 


படம் 58 - ஐ பார்க்கவும் . 


BC = BD + CD . 


B 
= ID cot + ID cot 

2 


C 
2 


= ID 


( 


cot 


B 
2 


+ cot 


9 ) 


. : ID = 


BC 
B 

+ cot 
2 


cot 


2 


a 


( 3-5 ) = 


cot 


B 
2 


+ cot 


С 
2 . 


a 


B 


Cс 


COS 


COS 


2 


+ 


2 
B 
2 


olarols 


sin 


sin 


2 


a sin 


B. 

Cс 
sin 
2 

2 
B 

C 
+ COS 

2 


B. 


sin 


COS 


sin 


2 


a sin 


B 

CС 
sin 
2 

2 
( B + C ) 

2 


sin 


2R sin A sin 


B. 
2 


sin 


2 


А 


cos 


2 


A 
= 4R sin 

2 


sin 


B 
2 


sin 


olov 


131 


A 


D 
, 


F 


76. வெளிவட்டங்கள் ( Ex - circles ). AB , AC பக்கங்களை நீட்டி 
வரும் வெளிக்கோணங்களின் சமவெட்டிகளை வரைக . 

இவை வெட்டும் 
புள்ளி -விருந்து BC- க்கு 
I , D / - ஐ குத்துக் கோடாக 
வரைந்து 1 , -ஐ மையமாகவும் , 
I , D- ஐ ஆரையாகவும் ஒரு 
வட்டம் வரைக . இவ்வட்டம் 

6 
AC , AB பக்கங்களின் நீட்சி 
யை முறையே E. , F. புள்ளிக 
ளில் தொடின் , E ; - ம் I, F- ம் 

E. 
முறையே AC , AB பக்கங் 
களுக்குக் குத்துக் கோடாக 
இருக்கும் . இவ்வட்டத்தை 
A- யின் எதிரிலிருக்கும் 
வெளித்தொடுவட்டம் அல்லது 
வெளிவட்டம் என்றும் , அதன் 

படம் 59 
மையத்தை வெளிமையம் என் 
றும் , அதன் ஆரையை வெளிஆரை என்றும் கூறுதல் வழக்கம் . இம் 
மாதிரி B- க்கும் , C- க்கும் எதிரில் வெளிவட்டங்கள் வரையலாம் . 
வட்டங்களின் ஆரைகளை முறையே ,, ,, என்ற எழுத்துக்களால் 
குறிப்பிடுவது மரபு . 


CC 


1 . 


77 . 


வெளி வட்டங்களின் ஆரைகள் . 


A 

3 
S - al 


s - c 


A 
( a ) r = 

r. 

s - b 
படம் 59 - ஐ பார்க்கவும் . 
I , D = IE, = I , F = r , 

AABC = AAI , B + ACLA- ABI , C . 
( அ - து ) A = z cr , + abri - lar , 

= zr , ( c + b - a ) 
= 11 , ( 28- 2a ) 

= r , ( 8 - a ) 
ஆகவே 1 = 


8 - a 


இவ்வாறே , = 


= 


4 


3 - c 


132 


( b ) r , = s tan 


A 
2 


r , = stan 


B. 
2 


r . = s tan 


ON 


CC 
2 


படம் 59 - ஐ பார்க்கவும் . 


AE,, AF , என்பவை வெளி வட்டத்திற்குத் தொடுவரைகளாகையால் 


AE , = AF 
இவ்வாறே BF = BD , ; CE , = CD , 

2 AE , = AE , + AF , 

= AC + CE , + AB + BF 
= AC + CD . + AB + BD , 
= AC + AB + BC 


28 . 


ஆகவே AE = 8 . 


AE ,, AF , என்பவை வெளிவட்டத்தின் தொடுவரைகளாகையால் 


A 


IAE , = IAFI 


2 


AE , I , முக்கோணத்தில் 


tan 


AL 
2 


IE , 
AE ) 


A 
I , 
I , E , = AE , tan 

2 


A 
r . = stan 

2 


B 


இவ்வாறே 


1. = 8tan 


2 


75 = 8tan 


2 


( c ) 


r = 4R sin 


A 
2 


COS 


B 
2 


COS 


C 
2 


r , = 4R 


COS 


AL 
2 


sin 


B. 
2 


COS 


CC 
2 


A 
rg = 4R cos 

2 


cos 


B 
2 


sin 


C 
2 


படம் 59 - ஐ பார்க்கவும் . 


133 


BC = BD , + D , C 


= ID , cot I , BD + I , D , cot I , CD , 


ricot 


(0 - 3 ) + 1,cot ( 600 ) 

n 


B. 


= ? 


tan 


2 


+ tan 

2 


sin 


B 
2 


sin 


C 
2 


= 


B 


+ 


C 


COS 


COS 


2 


2 


B + C 
sin 

2 
B C 
COS COS 

2 2 


COS 


А 
2 


B 


cos 


CO8 


С 
2 


2 


BC cos 


C 
2 


2R sin A cos 


B 
2 


cos 


C 
2 


.. 


B 

COS 
2 

А 
COS 

2 


А 


COS 


2 


А 
= 4R sin 

2 


COS 


B 
2 


cOS 


С 
2 


இவ்வாறே 


А 
T , = 4R cos 

2 . 


sin 


B CС 

cos 
2 2 


CС 


A B 

cos 
2 2 


ri = 4R.cos 


sin 


ujar 


2 


1 


1 


1 


1 


பயிற்சி 1 . 


என்று நிறுவுக . 


+ 


+ 


71 


73 


r 


A 
86 


என்று கண்டோம் .. 


8 - C 


3 


ஆகவே 


+ 


+ 


+ 


19 


1) 


colo 
- 


ritr == 

134 
1 1 S - a 

s - b 

8 

+ 
T 

A 
38 - ( a + b + c ) 
S 
A 

1 
Uw # 2. 7 , + + 13 - r = 4R 6760 . 
முதல் முறை 
A B С 

А B C 
ri + r , + 1 , -1 = 4R 

COS COS + COS sin 
2 

cos 
2 2 2 2 

2 
A B C 

A B 
+ cos cos 

sin 

sin 

sin sin 
2 2 2 

2 2 2 
с А B 

A B 
== 4R 
COS 

sin 

cOS + COS sin 

2 
2 

2 

2 . 2 
С А B. 

B 
+ sin 
cos 

sin 
2 2 2 

2 2 
С A + B 

C A + B 
= 4R 
= 
COS sin 

+ sin 
2 

CON - 
2 

2 

2 
A + B + C 
- = 4R sin 

2 
= 4R . 
இரண்டாவது முறை 

A д A ( 

8b + 8 - a ) 
, 

S a 8-6 ( 8 - a ) ( s - 6 ) 


sin 


{ 


( 
sin 


3 ) 
:) 


COS 


- 


sin 


RCS 


A PE 


ts - b 


CA 
(8 - a ) ( 8-6 ) 


A 


= 


A ( 8-8 - c ) 

8 ( 8-0 ) 


S - CS 


CA 
8 ( 8 - C 


135 


CA 


CA 


T. + 1 , -1 , -1 = 

( 8 - a ) (8-6) * 8 (8 -c ). 


CA { 8 (8 - c) + (8 - a ) (8 - b ) } 

8 ( 8 – a ) ( s - b ) ( 8 -- c) 


CA { 28 – 8 ( a + b + c) + ab } 


A 2 


abc 


-abc 


H 


= 4R . 


மூன்டூவது மூறை 


CA 
ri + r , = 

( 8 - a ) ( 8-5 ) 


c ✓ 8(8- a )(8 ~ 5 )(8 – c) 

( 8 - a ) ( 8-5 ) 


С 


с 


8 ( 8-0 ) 

= c cot 
( 8 - a ) (8-6) 


2 


CA 


T - T 


CV 818 - a ) (8 – b ) (s --c ) 

8 ( 8-0 ) 


8 ( 8-0 ) 


= C 


W 


с 
(s - a )(: -b) 

= c tan 
$ ( 8-0 ) 


С 


с 
1 , +1 , + 73 - T = c cot 

2 


+ c tan 


COS 


sin 


an 


Cс 
2 
с 
2 


+ 


2 
с 
2 


sin 


COS 


с 


c 


ein 


С 
2 


COS 


2 


- 


2R sin C 

= 4R . 
С C 
sin 

COS 

2 


138 


1 


1 


பயிற்சி 3 . 


2 


+ 


be 


+ 


ra 
ab 


= 


1 
2R 


என்று நிறுவுக .. 


ca 


1 


та 
+ 

+ 
ca 


be 


be 


T3 
ab 


1 
abc 


( ar , + br , + crz ) . 


1 


= 


( 2R sin Ari + 2R sin B r. + 2R sin C rg ) 


abc 


2R 
abc 


( r , sin A + , sin B + r sin C ) 


2RS 
abc 


tan 


A B. 

С 
sin A + tan sin B + tan tan 
2 2 

2 


B 


4RS 
abc 


2 


( sin 


A 
2 


+ sin 


+ sin2 

2 


9 ) 


2 


2RS 
abc 


( 3 - cos Acos B - cos C ) 


A. B 
cos A + cos B- + cos C = ] + 4 sin sin 

2 2 


sin 


( பக்கம் 100 பயிற்சி 17 ) 


( 


R 


T 


T2 


ஆகவே 


+ 


+ 


2Rs 
abc 


bc 


ca 


= 1 + 1 

a ( 3-1 R ) 

R (2- ) 
- ( 2- ) 
( 


T 


2 


1 1 
7 2R 


R 


பயிற்சி 4.1 = 1 , + r3 + r என்றிருப்பின் ABC செங்கோண 
CLOŠ ST 2007 LDI GLO 


T = rgtratr . 


Ca - r = rat 


1 


137 


C 


A 
( அ - து ) 4R sin 

2 


B 
2 


COS 


C 

A 
- 4R sin 
2 

2 


B 
2 


sin 


COS 


sin 


2 


AL 


B. 


C 


= 4Rcos 2 


sin 


B. 

cos 
2 


C 

A 
++ 4R cos 

COS 
2 

2 


sin 


2 


2 


A 


B. 


C 





sin 


2 ( 


B 
2 


COS 


COS 


- 


sin 


sin 


2 ) 


2 


2 


2 


A 


B 


B 


( 


C 

+ cos 
2 


sin 


COS 


COS 


sin 


2 ) 


2 


2 


2 


S 


sin 


A B + C 

A 
COS 

- COS 
2 2 

2 


B + C 

2 


sin 


( அ - து ) sin 


= 0 . 


A B + C 
22 


= 0 


ஃ 


A = B + C 


ஆகவே ABC செங்கோண முக்கோணமாகும் . 


பயிற்சி 5 . a , b , 

என்பவை கூட்டுத் தொடராயிருப்பின் 
rra , r , என்பவை இசைத்தொடராயிருக்குமென நிறுவுக . 


1 


12 


,, என்பவை இசைத்தொடர் என்று நிறுவுவதற்கு 
2 1 1 

+ என்று நிறுவவேண்டும் . 

71 7 , 
( அ - து ) 
2 1 

1 

+ 
A B C A B C 

A B C 
sin COS 4R sin 

COS COS 

COS 

sin 
2 2 2 2 2 2 

2 2 2 


4R cos 


4R cos 


( அ - து ) 


2 cot , 


B A 

C 
= cot + cot 
2 2 

2 


a , b , c என்பவை கூட்டுத் தொடராயிருப்பதால் 


2b = a + c . 


2 sin B = sin A + sin C. 


( அ - து ) sin A - sin B = sin B - sin c . 
A + B A_B 

B + C B - C 
( அ - து ) 2 cos sin = 2 cos sin 

2 2 

2 

2 


18 


138 


( 91-51) sin 


C 
2 


A - B 
sin 

2 


sin 


A 
2 


sin 


B - C 

2 


С 


B 


B 


( 7-5 ) sin 


sin 


А 

COS 
2 . 


- sin 


С A 

COS 
2 

2 


sin 


2 


2 


2 


С 


A B 
= sin sin 

2 2 


COS 


sin 


A 
2 


COS 


B C 

gin 
2 2 


2 


( 91-9 ) 2 sin 


А B 

COS 
2 

2 


ain 


с 
2 


- sin 


А 
2 


sin 


B 
2 


COS 


С 
2 + 


C 


B 


sin 


COS 


A 
2 


sin 


2 


A B C 
இரு பக்கங்களையும் sin sin sin 

-ஆல் வகுப்பின் 
2 2 


2 


B 
2 cot 

2 . 


A 
= cot + cot 
2 

2 


ஆகவே ,,, என்பவை இசைத்தொடராகும் . 


பயிற்சிகள் 18 


பின் வருவனவற்றை நிறுவுக .. 


1 


i 


1 . 


1 
bc 


+ 


+ 


1 
2 RT 


ca 


ab 


b - c 


2 . 


C - a 

a - 6 
+ 

+ 


-0 . 


7 


Ta 


T3 


3. T. + r ; = a cot 


A. 


A 
2 


4. + r + r , -1 , = 4R cos C. 
A 

A 
5 . 

= A = 7,13 tan 
2 

2 


rr , cot 


6 . 


1 - 


C 


+ 


T - r 

6 


a 


13 


- 


S 


abrir 

Д A 
7 . 

193 
8. Yr + rit , = as . 
9. 16Rºr , r , l , = a bºc . 

А 
10 , Tiror , = 73 cot ? 

2 


B 


cotº 

2 


cot ? С 


2 


139 


+ tan 

2 

+ tan 


11 . 

r.rar = 18 . 
12. (rr , + r ,ry + r , r ) = 8 . 

r . ( P + r , ) 
13.a = 

Vr, r , + r , r , + r , , 
14. ( r , -r ) ( r , -r ) ( ry - r ) = 4Rr . 
15. ( r , + r , ) ( rs + r ) ( r , + r , ) = 4R (r ,r , + rar + r.r ) . 
A B 

C 
16 . 

1. + 72 + r , 
tan 
2 

2 

(rr, + r ,rs + r,r ) 
1 1 

4 1 1 1 
17 . + + 

+ + 
1 . 

13 
1 1 1 

1 a + be + 62 | 
18 . 

+ + + 
72 

. 
19. + r, + r , + r , = 16R2 - ( a + b + c ) . 
20. ( r , -r ) ( rs + r ) = b . 
21. Sr , ( cos B - cos C ) = 0 . 

2 abc ( R + r ) 
22. Ea (b + c - a ) 

R 


( 


+ 


T 


T2 


1 


2 


21 


Y 


2 
3 


23. Ecos A cos B = 


72 + s ? -4R2 

4R2 


24 . 


cos A cos B cos C = 


8 - (r + 2R ) 

4R2 


25 . 

a cot A + b cot B + ccot C = 2 (y + R ). 
26. A = Rr ( sin A + sin B + sin C ) . 

A B C 
= 4Rr cos 

COS 
2 2 

2 


COS 


52 


27.r, cos 


+ r , cos ? 


B. 

C 
+ r , cos ) 
2 

2 


2 


2R 


28. ABC முக்கோணத்தில் rr = r , r , என்று இருப்பின் , அது 

செங்கோண முக்கோணமாகும் . 
29. ABC முக்கோணத்தில் C செங்கோணமாக இருப்பின் 

2 ( r + R = a + 6 . 


30 . 


A BC முக்கோணத்தில் ( - ) (1-2 ) 


2 


என்றிருப்பின் அது செங்கோண முக்கோணமாகும் . 


140 


செங்கோட்டு மையமும் ( ortho centre , செவ்வடி 

முக்கோணமும் ( pedal triangle . 


78. ABC முக்கோணத்தின் முனைகளிலிருந்து எதிர்ப்பக்கங் 
களுக்கு AD , BE , CF செங்கோடுகள் வரைந்தால் அவை ஒரு புள்ளி 


A 


O 


6 


C 


D 


படம் 60 


வழிச் செல்லும் . அப்புள்ளிக்குச் செங்கோட்டு மையம் என்று பெயர் 
DEF முக்கோணம் ABC முக்கோணத்தின் செவ்வடி முக்கோணம் 
என்று அழைக்கப்படும் . 


79 முக்கோண முனைகளிலிருந்து செங்கோட்டு மையத்தின் 

தொலைகள் . 


படம் 60 - ஐ பார்க்கவும் . 


OBD முக்கோணத்தில் OD = BD tan OBD 


= BD tan DAC 


= BD tan ( 90 ° -C ) 


BD cot C 


ABD முக்கோணத்தில் BD = AB cos B 

= 2R sin C cos B 


ஆகவே OD = 2R sin C cos B cot c 


= 2R cos B cos C 


141 


இவ்வாறே OE = 2R cos C cos A , OF = 2R cos A cos B 
மேலும் OCD முக்கோணத்தில் OD = 0C sin OOD 

- OC sin ( 90 ° -B ) 

- OC cos B 
ஆகவே 2R cos B cos C = 0C cos B 

Oc = 2R cos C 
இவ்வாறே OA = 2R cos A ; OB = 2R cos B 


80 . செவ்வடி முக்கோணத்தின் கோணங்களும் பக்கங்களும் 
படம் 60 - ஐ பார்க்கவும் . 

ODC = 90 ° , OEC = 90 ° . 
ஆகவே ODOE ஒரு வட்ட நாற்சிறையாகும் . 

ODE = 0CE 
இவ்வாறே ODF = OBE 
ஆகவே EDF = ODE + ODE 

= OCE + OBF 
= 90 ° - A + 90 ° - A 

= 180 ° -2A. 
இவ்வாறே DEF = 180 ° - 2B , DEF = 180 ° - 20 
மேலும் AEE முக்கோணத்தில் 
EF 

AE 
sin A sin AFE 
BCEF ஒரு வட்ட நாற்சிறை . ஆகையால் AFE = C . 

AE sin A 
EF = 

sin C 
C COS A sin A 

sin C 
= 2R sin A cos A 

R sin 2A அல்லது a cos A 
இவ்வாறே DE = c cos C = R sin 20 ; DF = b cos B = Rsin 2B , 


.. 


81. செவ்வடி முக்கோணத்தின் சுற்றளவு . 


EF = Rsin 2A , DE = Rsin 2C , DF = R sin 2B . 
ஆகவே சுற்றளவு = R ( sin 2A + sin 2B + sin 20 ) 

= 4R sin Asin B sin c ( பயிற்சி 16 பக்கம் 99 ) 


142 


82. செவ்வடி முக்கோணத்தின் பரப்பு . 
A DEF = } DE . EF sin DEF 

= z c cos C. a cos A. sin ( 180 ° - 2B ) 
= 3 ac . cos C cos Asin 2B 
= ca . cos Ccos A. sin Bcos B 
= 20 cos Acos BcosO 


83. ODE = ODF = 90 ° - A. 


ஆகவே OD கோடு EDF- ன் உள் சமவெட்டி . 

இவ்வாறே OE , OF என்பவையும் முறையே DEF , EFD 
கோணங்களின் உள் சமவெட்டிகளாகும் . ஆகவே 0 செவ்வடிமுக்கோணத் 
தின் உள் மையமாகும் . 

A , B , C புள்ளிகள் செவ்வடிமுக்கோணத்தின் வெளி 
மையங்களென எளிதில் நிறுவலாம் . ஆகவே ABC முக்கோணம் செவ் 
வடி முக்கோணத்தின் வெளிவட்ட மைய முக்கோணமாகும் ( Ex - central 
triangle ). 

செவ்வடி முக்கோணத்தின் சுற்று வட்டம் ABC- யின் ஒன்பது 
புள்ளி வட்டமாகும் ( nine point circle ) . ஆகவே செவ்வடி முக்கோணத் 

R 
தின் சுற்று வட்ட 

ஆரை 

2 1 


1 .. 


பயிற்சிகள் 19 
DEF முக்கோணம் ABC- யின் செவ்வடி முக்கோணமாயின் 

கீழ்க்கண்டவற்றை நிறுவுக . 
( 1 ) அதன் பரப்பு = 3R sin 2A sin 2B sin 2C . 
2 ) அதன் உள் ஆரை = 2R cos A cos B coE C. 

abc 
( 3 ) அதன் சுற்றளவு = 

2R2 
( 4 ) DEF , ABC முக்கோணங்களின் சுற்றளவுகள் r : R 

விகிதத்தில் இருக்கும் . 
ABC முக்கோணத்தில் AD , BE , CF கோடுகள் செங்கோடு 

களாயின் AEE , BDF , CDE முக்கோணங்களின் சுற்று 
வட்டவிட்டங்கள் முறையே a cot A , b cot B. c cot a 
என்று நிறுவுகள் 


2 . 


143 


3. ABC முக்கோணத்திற்கு , 0 செங்கோட்டு மையமாகவும் , DEF 

செவ்வடிமுக்கோணமாகவும் இருப்பின் கீழ்க்கண்டவற்றை 
நிறுவுக . 

OD OE OF 
( 1 ) 
+ + 

1 . 
AD BE CF 
OD ОЕ 

OF 
( 2 ) OD + a cot A + OE + b cot B + OF + c cot a 

= 1 . 
( 3 ) AEF , BDF , CDE முக்கோணங்களின் சுற்றுவட்ட 

ஆரைகளின் கூட்டுத்தொகை R + 7 ஆகும் . 
4.g , h , / என்பவை ABC- யின் செவ்வடி முக்கோணத்தின் 

பக்கங்களைக் குறிப்பிடுமாயின் 
9 

h ks u ? + 62 +2 
+ z2 c 

2abc 
( 52 - 

( c2 - a ) 
( 2 ) 

( a - 52 ) 
g + h + 

Is = 0 
12 

என்று நிறுவுக . 


+ 


22 


c2 


84 . 


வெளிமைய முக்கோணம் ( Ex - central triangle . 


A 


71 


1,1,1, புள்ளிகள் ABC முக்கோணத்தின் வெளிமையங்களாகும் . 
1 ,, ,, 1 , முக்கோ 
ணம் வெளிமைய முக் 13 
கோணம் என்று கூறப் 
படும் . உள்மையத்தை 
யும் , வெளி மையங் 
களையும் அமைத்ததி 

B 
லிருந்து கீழ்க்கண்ட 
வற்றை எளிதில் 
நிறுவலாம் . 


ப T 


( 1 ) I , 1 புள்ளி 
கள் BAC- யின் உள் 

? 
சமவெட்டியிலும் , 

படம் 61 
1 , 1 , புள்ளிகள் 
ABC- யின் உள் சமவெட்டியிலும் , 1 , 1 , புள்ளிகள் ACB-யின் உள் சம 
வெட்டியிலும் இருக்கின்றன , 


144 


( 2 ) 1 , 1 , புள்ளிகள் BAC- யின் வெளி சமவெட்டியிலும் ; 
1 , 1 , புள்ளிகள் ABC யின் வெளிசமவெட்டியிலும் ; I , 1 , புள்ளிகள் 
ACB- யின் சமவெட்டியிலும் இருக்கின்றன . 

( 3 ) AI ,, BI , C1 , என்பவை முறையே 1,13,1,1,1,1 , 
என்பவற்றின் குத்துக்கோடுகளாக இருக்கின்றன . 

ஆகையால் ABC 
முக்கோணம் , 1,1 , I , வெளிமைய முக்கோணத்தின் செவ்வடி முக்கோண 
மாகும் . ஆகவே ABC- யின் சுற்று வட்டம் II- யின் ஒன்பது புள்ளி 
வட்ட மாகும் . 

( 4 ) IBI , ICI , கோணங்கள் செங்கோணங்களாதலால் , 
B , I , 0 , 1 , புள்ளிகள் ஒரே வட்டப் புள்ளிகளாகும் ( concyclic points ) . 
இவ்வாறே CIAL ,, AIBI , என்பவையும் வட்ட நாற்சிறையாகும் . 

( 5 ) ALL , BI ,, C , கோடுகள் உள் மையத்தின் வழியே செல் 
கின்றன . ஆகவே உள் மையம் வெளிமைய முக்கோணத்தின் செங்கோட்டு 
மையமாகும் . 


85 . வெவிமைய முக்கோணத்தின் பக்கங்களும் கோணங்களும் . 
படம் 61 - ஐ பார்க்கவும் . 
BI , C = BII + CII 

= BCI + CBI 
C B 
2 2 


2 
/ 


= 


+ 


= 900 


AL 
2 


2 


ஆகையால் I.1.1 , முக்கோணத்தின் கோணங்கள் 

A 
90 ° 

B. 
90 

C 

90 ° 
2 2 

2 
BCI , முக்கோணத்தின் கோணங்களும் இவையே . 
1 , 1 , 19 , BCI , என்பவை வடிவொத்த முக்கோணங்களாகும் . 

1.1 . 

1.1 

BC I.C ) 
11, 0 முக்கோணத்தில் 


cos I 1 , C = 1C 


11 


145 


A )-1 


COS 


( 900 


I , C 
11 


1,13 


1 


a Cosec 


A 


AL 
2 


BC 


cos 


( 


900 


4 ) 


A 
2 


A 


I , I , = BC cosec 


A 
2 


A 
2Rsin A cosec 

2 


A 
= 4R cos 


2 


B 
இவ்வாறே II = + R cos 

2 


C 
11 , = 4R cos 

21 


86. வெளிமைய முக்கோணத்தின் பரப்பும் 

பரப்பும் அதன் சுற்று வட்ட 
ஆரையும் . 


11,1 , = 11,19.1.1, sin 1,191 

AL 

B 
= 2.4R cos 

4R cos 
2 

2 


4 


3 ) 


B 


C 


A 
= 8R2 cos 

2 


COS 


CO8 


2 


2 


4R ? sin A sin B sin C 
A 

B C 
44 sin sin sin 
2 2 

2 


ab sin C 


2AR 


- 


T 


R 


2RA 


| 


2R8 . 


8 


A 
4R cos 


2 


1,19 
சுற்று வட்ட ஆரை = 

2 sin 1,119 


2 sin ( 90 ° - A ) 


= 2R . 


19 


146 


அல்லது , ABC- யின் சுற்று வட்டம் , 1,1,1 , முக்கோணத்தின் ஒன்பது 
புள்ளி வட்டமாதலால் , 1,1,1,-யின் சுற்று வட்ட ஆரை ABC- யின் 
சுற்று வட்ட ஆரையின் இரண்டு மடங்காக இருக்கும் . 

ஆகவே 1,1,1 , -யின் சுற்று வட்ட ஆரை = 2R . 


87. உள்மைய வெளிமையங்களின் இடைப்பட்ட தொலைகள் : 
IBI ,, ICI , என்பவை செங்கோணமாதலால் , BCI , முக்கோணத் 
தின் சுற்று வட்ட விட்டமாகும் . 

BC 
ஆகவே sin BIC 

A 
sin 90 ° 

2 


2R sin A 

A 
= 4R sin 
AAL 

2 
COS 

2 


B 


G 


இவ்வாறே II , = 4R sin ; II = 4R sin 


2 


88. உள்மையத்தின் , சுற்று வட்ட மையத்தின் இடைப்பட்ட 
தொலை . 


முதன் முறை 


AL 


I. S என்பவை 
முறையே உள் 
மையமும் சுற்று 


A 
2 


வட்ட மையமு 


FF 


R 


> 


2S 


மாகும் . இவ்விரு 
புள்ளிகளிலிருந்து 
AB - 56 IX , SF 
என்பவற்றைக் 
குத்துக்கோடுக 


B 


C 


ளாக வரைக . 


படம் 62 


ஆகவே F , AB- யின் நடுப்புள்ளியாகும் . 

ASF = } BSA = C. 
FAS = 90 ° - ASF - 90 ° -C . 


147 


SAI = FAS - FAI = 90 ° -0 


A 


A 
2 


A B C 

+ 
+ 
2 2 2 


A 
-C ) 

2 


B - C 
2 

IX 
AIX முக்கோணத்தில் AI = 

sin IAX 


T 


A 


gid 


2 


C 


sin 


2 


B. 
= 4R sin 

2 
ASI முக்கோணத்தில் 
SI3 = AS2 + A12-2AS . AI cos SAI 


C 


B. 
= R2 + 16R2 sin2 

2 


sin 


B 
- 8R2sin 

2 


sin 


2 


C B - C 

COS 
2 

2 

1 
B - C 
COS 

2 


C 


B 
= R2 + 8Rsin 

2 


sin 


(24 


B 
2 sin 

2 


sin 


C 
2 


| 


2 


C 


B 
= R2 + 8R2 sini 

2 


sin 


B C 
sin sin 

2 2 


008 


B 

0OS 
2 

2 


9 ) 


2 


B 


CC 


= R2 - 8R2 sin 


sin 


B + C 
COS 

2 


2 


2 


B 


R2 - 8R- sin 


= 


AL 
2 


sin 


sin 


2 


2 


= R2-2Rr . 


E 


இரண்டாவது முறை 


TN 


A 


I- ஐ 


TXY 


E 


F 


2 


S 


S- ஐ சுற்று வட்ட மைய மென் 
றும் , 

உள் மையமென்றும் 
AI- ன் நீட்சி , சுற்று வட்டத்தை 
மல் வெட்டுமென்றும் கொள்வோம் . 
CI- ஐயும் CD- ஐயும் இணைக்க . DS- ஐ 
இணைத்து அதன் நீட்சி , சுற்று வட் 
டத்தை E- ல் வெட்டும்படி நீட்டவும் . 
CE- ஐ இணைக்க . 


D 
படம் 63 


148 


அப்பொழுது DIC = 1AC + ICA 

A C 

+ 

2 2 
DCI = ICB + BCD 

C 

+ BAD 
2 


A 


C 
21 


+ 


2 


DCI = DIC . 

A 

A 
ஆகவே DI = DC = DE sin = 2R sin 

2 

2 
AL 

A 
மேலும் AI = IF cosec = Tcosec 

2 

2 
A 

AL 
AI . ID = 2R sin XI COSEC 

2Rr . 
2 

2 
SI- யின் நீட்சி , சுற்றுவட்டத்தை M , N புள்ளிகளில் வெட்டும்படி நீட்டுக . 

AI . ID = MI . IN . 

( R + SI ) ( R- SI ) . 
ஃ 2Rr = R2 - SIR 

: SIP = R2 -2Rr . 


89. வெளிமைய , சுற்றுவட்ட மையங்களின் , இடைப்பட்ட தொலை . 


H 


முதல் முறை . 


C 
/ 
o 
- 


R 


B - 0 
I , AS = IAS = 

2 


S 


B 


CC 


என் 


முன் தொகுதியில் 
நிறுவினோம் . 


T 


AI , = 


F. 


AL 


sin 


2 


B. 
= 4R cos 

2 


Clos 


CC 
2 


1 . 


படம் 64 


149 


SI , = AS + AL - 2AS . AI , cos I AS 


= R + 16R2 cos 


BB. C 

Cos2 
2 

2 


C 


SR cos 


B - C 


B 
2 


COS 


COS 


2 


2 


B 


B. 
= R2 + 8R . cos COS 

2 


C 


2 cos 


COS 


B - C 
-COS 

2 


2 


2 


2 


C 


B 
= R2 + 8R ? cos 

2 


B 


cos 


( 


eos 


C 
2 


COS 


2 


B C 

sin 
2 2 


- sin 


2 


B 
= R + 8R- cos 

2 


cOS 


C B + C 

COS 
2 

2 


C 


A 


B. 
= R- + 8R cos 

2 


COS 


sin 


2 


2 


= R + 2Rr 
Daanly SI , = R ? + 2Rr,; SI, = R ’ + 2Rr; 


இரண்டாவது முறை 


8 


முன் தொகுதியில் 


A 


A 
DI = DC = 2R sin 

2 
என்று நிறுவினோம் . 


K 


S 


8 


1 


31 


CC 


ICI , முக்கோணத்தில் 10 = 90 ° , 

DC = D [ என்பதால் 
DI = DC = DIA 

A 
ஆகவே , DI = 2R sin 

2 


D 


AI , E , முக்கோணத்தில் 


T 


A 


* 


E 
, 


sin 


- 


. 
AI 


2 


படம் 65 


AL 


ஃ 


AI = r , cosec 


2 


1 - லிருந்து சுற்றுவட்டத்திற்கு IK தொடுவரை வரைந்தால் 
I , K = SI , 2 - SK 

= SI , -R 


150 


A 
fi coseo 

2 


மேலும் I , K : = I , D . 1 , A 

AAL 
= 2R sin 

2 

= 2Rr 
ஆசவே SI , = R + 2Rr .. 


90. சுற்று வட்ட மைய , செங்கோட்டுமையங்களின் இடைப்பட்ட 
தொல . 


A 


R 


S 


8 


sc 


DD 


படம் 66 


ASB = 20 

180 ° -20 
BAS = 

= 90 ° -C 

2 
BAD = 90 ° - B 
ஆகவே SAO = BAS - BAD 

= ( 90 ° -C) - ( 90 ° - B ) 

= B - C . 

AO = 2R cos A ( தொகுதி 79- பக்கம் 141 
AOS முக்கோணத்தில் 
SO = SA + OA ? 2SA . OA cos SAO 

= R- + 4R cos " A- 2.R.2R cos A cos ( B - C ) 
= R + 4R cos A { cos A - cos ( B - C ) } 
= R - 4R = cos A { cos ( B + C ) + cos ( B - C ) } 

R -- 8R2 cos Aces B cos C 
so = RM1-8cos Acos B cos C. 


151 


UW DA 6. SIⓇ + SI , + SI, + SI , 2 = 12R 600TDI 112/4 . 


SI2 + SI + SI, + SI , " 

= R - 2Rr + R ? + 2Rr, + R + 2Rr, + R ? + 2Rr, 
= 4R ? + 2R (T + 7 , + T3 - T ). 
= 4R ? + 2R 4R ( udal 114 uu 2 ) . 


= 12R2 


Uu D # 7. a AI ? + BI² + c CIP 

a AI ? +6 BI ++ CI ° = abc 67 68T DI 6 IT L68. 


A 


alN 


E 


7 


I 


B 


Cс 


படம் 67 


r 


AI = 


IE 

A 
sin 

2 


sin 


A 
2 


... 


a AI2 = 2R sin A. 
AI 


sin 


A 
2 


A 


ya 


A 
= 4R sin 

2 


cos 


2 


sin ? 


А 
2 


AA 
4Rr ? cot 

2 


- 4R AE 


= 4RT ( 8 - a ) . 


152 


இவ்வாறே b BI2 = 4Rr (8- b ) ; c CI = 4R ( 8 - c ). 
ஆகவே aAr + bBI + ccI2 = 4Rr (s - a ) + 4Rr (s- 6 ) + 4Rr8 - c ) 

= 4Rr . ( 38 - a + b + c ) 
= 4Rrs = 4RA 
= abc 


பயிற்சி 8 . ஒரு முக்கோணத்தின் உள்வட்டம் சுற்றுவட்டமைய 
வழியாகச் செல்லுமாயின் cos A + cos B + cos C = V2 என்று நிறுவுக . 
உள் வட்டம் சுற்றுவட்டமைய வழியாகச் செல்லுமானால் 

SI = r . 
SI2 = R_2Rr . 

12 = R2 - 2Rr . 
( அ - து ) r + 2Rr- Re = 0 . 

- 2R - V4R : + 4R 

2 
= R ( -1 + V2) . 
7 மிகையாசையால் 1 = R - 1 + V2 ) . 

+ 

A B C 
( அது ) 4R sin 

sin sin = ) . 
2 2 

2 
A B. C 
( அ - து ) 4 sin sin sin 

2 2 2 
( அ.து ) cos A + cos B + cos C = V2 , ( பக்கம் 86 , பயிற்சி 17 ) 


12 . 


19 


31 


1 1 
பயிற்சி 9 . 

+ + 

என்று காட்டுக . 
bc cal 

ab T 

2R 
abc 

1 

2A 
R 
4A 

2R abc 

1 2 
+ + 

( ar + z br , + z cr , + A ) 
bo ca 

2R = abc 
ab 

2 

( BIC + CIA + AI B + ABC) . 


12 


Ts 


+ 


abc 


- 


2 

1,1 , I .. 
abc 
2 

x2Rs . ( தொகுதி 86 ) 
abc 
4R8 

1 
abc 


8 


|| 


153 


பயிற்சிகள் 20 


பின் வருவனவற்றை நிறுவுக . 

B 
1. ( a ) AT = 4Rsin 

2 


sin 


C 
2 


B 


( 6 ) AI , = 4R cos 


COS 


C 
2 


2 


( c ) BI = 4R sin 


AL 
2 


cos 


C 
21 


A 


B 


( d ) CI , = 4R sin 


COS 


2 


2 


2.r. II , II , II , = 4R.IA . IB . IC . 
3. a AI ? -b BỊ - c CI = abc. 
4. r II , II , II , = IA " . IB2 IC . 

abc ( a + b + c ) . 
5.AI 

4A 

A B 
6. IA . IB . IC . = 4RAtan tan 

2 

2 


tan 


9 


= 4Rr ? 


7. 412 

= 0 . 
b 

b 
8. ABO முக்கோணத்தில் R = 2r என்றிருப்பின் அது சமபக்க 

முக்கோணமாகும் . 


91. நடுக்கோடுகளும் , நடுக்கோட்டு மையமும் . 


FE 


ABC முக்கோணத்தில் AD , BE , CF என்பவை நடுக்கோடுகளாகும் 
( medians ) . இவை மூன்றும் ஒரு 

A 
புள்ளி வழியே செல்லும் . அப் 
புள்ளிக்கு நடுக்கோட்டு மையம் 

E 
( centroid ) எனப் பெயர் . மேலும் 
முக்கோணத்தின் நடுக்கோட்டு 
மையம் நடுக்கோடுகள் ஒவ்வொன் B 

C( 

D 
றையும் மூன்றில் ஒரு பாகமாகப் 

படம் 68 
பிரிக்கும் . 
ஆகவே AG = AD 

BG = BE 

CG = 3 OF 
20 


154 


92. நடுக்கோடுகளின் நீளங்கள் . 


படம் 68 - ஐ பார்க்கவும் . 


2AD + 2BD = AB ? + A02 ( அப்பலோனியசின் தேற்றம் ) 
2AD2 + 2 (Ba ) = 52 + ce 


ஃ 


4AD = 252 + 262 - aa 


AD = 3V26 + 2c2 - a ? 


இவ்வாறே BE = zV2c + 2a2 - 62 ; CF = 3V2a2 + 26 - 02 


93 . 


AD நடுக்கோடு BC- யோடு பிறப்பிக்கும் கோணங்கள் . 


A 


ச 


B 


D 


C 


PP 


படம் 69 


( a ) A- யிலிருந்து AP செங்கோட்டினை வரைக . 

ADP முக்கோணத்தில் 


DP - 


coto 


2DP 
2AP 


AP 


BP - BD + DC - PC 

2AP 


BP - PC 
2AP 


= 3 


( RE - RE) 


BP PC 
AP AP 


= ( cot B - cot C ) 


155 


ரண்டாவது முறை 


0 + a - 52 
cot B = ; cot c = a + 3 - c2 

( பயிற்சி 1 பக்கம் 117 ) 
44 

4A 


ADC முக்கோணத்தில் 


AD2 + 0D3 - AC2 
cot ADC = 4 

4AADC 


252 + 22 - ai 

4 


22 


+ 


--62 
4 


24 


c2-22 


|| 


44 


= 


c + a - 2 

44 


a + z2 

44 


= 1 ( cot B - cot C ) 


( 6 ) மேலும் ADC முக்கோணத்தில் 


sine 
AC 


sin C 
AD 


AC sin C 
sine = 

AD 


II 


b sin C 
V25 + 2c - a 


25 sinc 
V252 + 262- a 


பயிற்சி 10. oot CAD 

oot CAD = 2 cot A + cot C என்று நிறுவுக . 


படம் 69 ஐ பார்க்கவும் . 


cot CAD 


AD + AC2 - CD ? 

4OADC 


156 


a2 


+ 22 - 


252 + 262 - 2 

4 

2A 


4 


362 + c - a ) 

40 


62 + a - 2 


2 ( 62 + c - a ) 

44 


+ 


4A 


= 2 cot A + cot C. 


பயிற்சி 11. cot BAD - cot CAD = cot B - cot c . 


A 


CM , BN 


Σ 


என்பவற்றை 


AD- க்குக் குத்துக் 


BS 


NO 


D 


CC 


கோடுகளாக 


வரைக . 


N 


படம் 70 


அப்பொழுது 


- BDNEACDM 


BN = CM ; DM = DN . 


AN AM 
cot BAD - cot CAD = 

BN CM 


AN - AM 

CM 


2DM 
CM 


2cot 0 
= cot B - cot C 


[ தொகுதி 93 ( a ) ] 


157 


பயிற்சிகள் 21 


நீளம் 


1. A- லிருந்து 

BC- க்கு 

வரையும் நடுக்கோட்டின் 
IVb + c + 2bc cos A என்று நிறுவுக . 


2. ABC முக்கோணத்தில் BC- யின் நடுப்புள்ளி D ஆகவும் 

ADO = 6 ஆகவும் இருப்பின் 
( 1 ) AB2 - AC2 = 2AD . BC cos 6 . 

2bc sin A 
( 2 ) tan e = 

b2wc 
( 3 ) cot DAB + cot CAD = 4 cot A + cot B + cot C 

என்று நிறுவுக . 


3. I , m . m என்பவை ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகளைக் 

குறிப்பிடுமாயின் பின்வருவனவற்றை நிறுவுக . 
( 1 ) 4 ( 2 + m2 + n ) = 3 ( a + b + c ) . 
( 2 ) ( b - c ) 12 + ( c - a ) m + ( a ) - b ) n = 0 . 
( 3 ) 16 ( 1 * + m + + m ) = 9 ( a + h + c ) . 


4. BE , CF நடுக்கோடுகள் G புள்ளி வழியாகச் செல்லுமாயின் 


12A 
tan BGC = 

52 + c2 --5a2 


என்று நிறுவுக . 


( 


a = BG + CG - 2BG . CG cos BGC 


A 


A BG . CG sin BGC = ABGC = 4 


] 


3 


94. கோணங்கவின் சமவெட்டிகள். 
( a ) உள் சமவெட்டிகள் . 


AD , LA- யின் உள் சமவெட்டி . 


C 


BD 
DC 


b 


BD 


DC 


BD + DC 

c + 6 


C 


b 


BC 
ctb 


ctb 


158 


A 


BA 


E 


D 

C 
படம் 71 


AD- யின் நீளம் 1 என்று கொள்வோம் . 


AABD + AADC = AABC . 


( அ - து ) SAB.AD sin BAD + I AC . AD . sin CAD = ibe sin A. 
( அ - து ) } el sin A + abl sin A = 1 be sinA . 


A 


( அ - து ) I sin 2 ( 6 + c ) = bc sin A 


1 = 


bc sin A 

A 
( b + c ) sin 

2 


2bc A 

COS 
b + c 

2 


இவ்வாறே மற்ற இரு உள் சமவெட்டிகளின் நீளங்களைக் காணலாம் . 


( 6 ) வெளி சம வெட்டிகள் : - AE என்பதை A- யின் வெளி 
சமவெட்டியாகவும் , அதன் நீளத்தை 1 ஆகவும் கொள்வோம் .. 


A ABE - A ACE = A ABC . 


( அது ) 2 AB.AE. sin BAE_I AC.AE.sin CAE = bcsin A. 


( அது ) cl, sin 


( 90 


90+ 


A ) - 351 , 5in( 30 -4 ) - } be sin A 


A 
( அது ) 1 , ( c - b ) cos -bc sin A. 

2 


1. = 


2bc A 

Bin 
c - 6 2 


159 


பயிற்சி 12 . 


படம் 72 - ல் 


A DEF 
A ABC 


என்று நிறுவுக . 
2R 


A 


F 


E 


→ 


I고 


180 
° 
-8 


В 


Cс 


D 
படம் 72 


A DEF = AIDF + AIFE + AIED . 
A IDF - } ID . IF . sin DIF . 

= 32 sin ( 1800 - B ) 

= 3,2 sin B. 
DaianCo AIFE - } sin A ; A IED = } r sio C 
A DEF = 3,2 ( sin A + sin B + sin C ) 
A B С 

( பக்கம் 102 பயிற்சி 1 ) 
2 2 

2 
abc 
A ABC 

2R ? sin A sin B sin C. 
4R 


- 2r ? cos 


COS 


cos 


2r2 cos 


А B c 

COS cOS 
2 

2 2 
2R2 sin A sin B sin C 


A DEF 
Δ Α BC 


.. 


gou 2 


= 


A B 
8R2 sin sin 
2 

2 


sin 


2 


2 


2RE 


T 


2R 


162 


பயிற்சி 15 . AD , BE , CF என்பவை ABC முக்கோணத்தின் 
கோணங்களின் சமவெட்டிகளாயின் ABC , DEF முக்கோணங்களின் 

2abc 
பரப்புகளின் விகிதம் 

என்று நிறுவுக . 
( b + c ) ( c + a ) ( a + b ) 

A 


E 


EE 


I 


BA 


C 


D 
படம் 75 


G 


AD , LA- யின் சமவெட்டியாகையால் 


BD 
DC 


|| 


b 


BD 


DC 


a 


C 


b 


b + c 


uC 


BD 


; DC 


ab 
b + c 


b + b 


ac 


இவ்வாறே BF 


a + b 


// 


ABDF = 1 BD . BF.sin B. 

c2aa sin B 
( b + c ) ( a + b ) 

Дca 
( b + c ) ( a + b ) 
Δα 

Abc 
ஒவ்வாறே A CDE = 

; AAFE = 
( c + a ) ( b + c ) 

( a + b ) ( c + a ) 
ADEF = AABC - BDF - CDE - AAFE 

Дca A ab 

Abc 
(b + c)( a + b ) ( c + a )(b + c ) ( a + b ) (c + n ) 
A DEF 

bc 
AABC 

( a + b ) ( c + a ) 
( b + c ) ( c + a ) ( a + b ) - Ebc ( b + c ) 

( b + c ) ( c + a ) ( a + b ) 

2abc 
( b + c) (c + a ) (a + b ) 


1- 2 


163 


பல்வகைப் பயிற்சிகள் 22 


1. செங்கோட்டுமையம் உள்மையம் இவற்றின் இடைப்பட்ட 

தொலை Var2 - 4R2 cos A cos B cos C என்று நிறுவுக . 


2 . 


ABC முக்கோணத்தில் உள்வட்டம் செங்கோட்டுமையம் 
வழிச் செல்லின் 

A B C 
cos Acos Bcos C = 4 sin ? 

என்று 
2 2 

2 
நிறுவுக . 


-- 


sin2 


sina 


3. A யிலிருந்து ஒன்பது புள்ளி மையத்தின் தொலை 

R 

VI + 8 cos A sin B sin C என்று நிறுவுக . 
2 


BAT 


4 
. 


a , B. Y என்பவை ஒரு முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி 

மையத்திலிருந்து முனைகளுக்குள்ள தொலைகளையும் , ஏ என் 
பது அதிலிருந்து செங்கோட்டுமையத்தின் தொலையையும் 
குறிப்பிடுமாயின் a + B2 + Y + g = 3R என்று நிறுவுக . 


5. N புள்ளி ஒன்பது புள்ளி மையமாகவும் , K ஒன்பது புள்ளி 

வட்ட ஆரையாகவும் , S சுற்றுவட்டமையமாகவும் இருப்பின் 
NA2 + NB2 + NC2 + NS2 = 12K2 என்று காட்டுக , 


6. S புள்ளி ABC முக்கோணத்தின் சுற்று வட்ட மையம் . 

AS கோடு BC- ஐ D புள்ளியில் வெட்டின் 
AD ( sin 2B + sin 2C ) = 4R sin Asin B sin C 
என்று காட்டுக . 


7. A , B , C என்பவை மூன்று வெளித்தொவெட்டங்களின் 

தொடு புள்ளிகளாகும் . அவ்வட்டங்களின் மையங்களால் 
அமையும் முக்கோணத்தின் பரப்பு Retan Atan B tana 
என்று நிறுவுக . 


8. 


சுற்று வட்டம் வெளிவட்டங்களை வெட்டும் புள்ளிகளில் அமை 
யும் கோணங்கள் 8,9, , 8 , என்ற குறுங்கோணங்களாயின் 

A B. G 

sin sin 
cose , + cose , + cos8, = 1 - 2sin 

2 2 

2 
என்று நிறுவுக . 


164 


9. ABC முக்கோணத்தில் AD , BE , CF என்பவை 

கோடுகளும் , 0 செங்கோட்டு மையமுமாகும் . L , M , N 
புள்ளிகள் முறையே OA , OB , OC- யின் நடுப் புள்ளி 
களாயின் DNELFM அறுகோணத்தின் 

சுற்றளவு 
2 ( R + T ) என்று நிறுவுக . 
10 . 3 , y , 2 என்பவை சுற்றுவட்ட மையத்திலிருந்து ABC- யின் 
பக்கங்களுக்கு வரையும் குத்துக்கோடுகளின் நீளங்களைக் 

b 

abc 
குறிப்பிடுமாயின் + + 

என்று நிறுவுக . 
y 

4xya 
11 . D புள்ளி BC பக்கத்திலிருக்குமாயின் ADB , ADC முக் 

கோணங்களின் சுற்றுவட்ட மையங்களின் இடையிட்ட 


a 


C 


a 


தொலை cosec ADB என்று நிறுவுக . 

2 


12 . 


LA- யின் உள் சமவெட்டி BC- ஐ D புள்ளியிலும் , C- யின் 
வழியாகச் செல்லும் சுற்றுவட்டத்தின் விட்டம் AD- ஐ 

ab 
K- யிலும் வெட்டின் KD = 

A -B 


COS A 


b + c 


COS 


2 


என்று நிறுவுக . 


13. ABC- யின் கோணங்களின் உள் சமவெட்டிகள் அதன் சுசுற்று 

வட்டத்தை D , E , F புள்ளிகளில் வெட்டின் DEF , ABC 
முக்கோணங்களின் பரப்புகள் R : 2r விகிதத்திலிருக்கு 

மென நிறுவுக . 
14 . - என்பது ABC- யின் பரப்பினையும் , . உள்வட்டம் முக் 

கோணங்களின் பக்கங்களைத் தொடும் புள்ளிகளால் அமையும் 
முக்கோணத்தின் பரப்பினையும் ; 21,2,1 , இவ்விதமாக 
வெளிவட்டங்களால் ஏற்படும் முக்கோணங்களின் பரப்பு 
களையும் குறிப்பிடுமாயின் 41 + 4 + 43 - 20 = 

என்று நிறுவுக . 
15. p , q , r என்பவை ஒரு முக்கோணத்தின் உள் சமவெட்டி 

களின் நீளங்களைக் குறிப்பிடுமாயின் 
1 

1 B C 

| 
( 1 ) + 

+ 
P 2 g 

21 

b 
pgr abc ( a + b + c ) 
( 2 ) 

என்று சிறுவுக . 
4A ( b + c ) ( c + a ) ( a + b ) 


A 


1 


1 


COS 


COS 


COS 


+ 


+ 


2 


a 


165 


16. LA- யின் உள் 
உள் சமவெட்டியின் நீளம் 

நீளம் 11 என்றிருப்பின் 
12 ( sin B + sin c ) = 2bc ( 1 + cos A ) sin B sin a 
என்று நிறுவுக . 


17. ABC முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் 0 ஆயின் 

a . OB.00 + 6.00 . OA + c . OA . OB = abc என்று 


நிறுவுக . 


18 . 


P1 , P2 , P , என்பவை A , B , C- யிலிருந்து எதிர் பக்கங் 

களுக்கு வரையும் செங்கோடுகளின் நீளங்களை குறிப்பிடு 
மாயின் கீழ்க்கண்டவற்றை நிறுவுக . 


1 


82 


( 1 ) 


- 


12 


s 


rrirary 


( 2 ) 


= 


1 1 1 

1 

1 
+ + 

++ 
PI P2 P3 
1 | 1 1 

+ 
pa 

p > P. 
1 

1 1 
+ 
P3 P1 

P1 P2 12 
1 1 

11 
+ 
p1 P2 Ps Ts 


1 


( 3 ) 


( 4 ) 


19. ABC முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் S ஆகும் . BSC , 

CSA , ASB முக்கோணங்களின் சுற்றுவட்ட ஆரைகள் 
முறையே RI , R ,, R , என்றிருப்பின் 
b 

abc 
+ + 

என்று நிறுவுக . 
R. R. R. 


al 


C 


RS 


R3 


20. ha . .. என்பவை முறையே a , b , c பக்கங்களுக்கு 

வரையும் செங்கோடுகளைக் குறிப்பிடுமாயின் பின் வருவன 
வற்றை நிறுவுக . 


( 1 ) E 


ha (r , + " , ) 
r ,rtha + 2r ) 


2 . 


( 2 ) E 

Ter , 

= . 
( r + r ,) ( h . + 2r .) 

a2 ( b2 - 2 ) 
( 3 ) E 

= 4R . 
F. (r , - 1,2) 


அதிகாரம் 9 

மடக்கைகள் ( logarithms ) 
95 . a எண்ணை படிக்கு உயர்த்தின் N எண் கிடைக்கிறது 
என்று கொள்வோம் . 

அதாவது a = N . அப்பொழுது இந்த எண் , 
N எண்ணுக்கு , a மடக்கையடிக்கு ( base ) மடக்கையாகும் ( logarithm ) . 
இதனை loga N = * என்று எழுதுவது மரபு . 
பயிற்சிகள் 34 

81 

ஆகையால் log : 81 = 4 
101 10 

log1.10 = 1 
102 100 

logo 100 = 2 
10 = 1000 

log101000 = 3 
23 8 

log, 8 = 3 
100 1 

log.o1 

= 0 
10-1 -1 

log10 1 
01 

log.o 01 = -2 


|| 


- 


= -1 


10-2 


96. மடக்கையை வரையறுத்ததிலிருந்து a ஒரு மிகை முழு 
எண்ணாயிருப்பின் பின்வரும் உண்மைகளை எளிதில் நிறுவலாம் . 
(( a ) மடக்கையடி எதுவாயினும் ஒன்றின் மடக்கை சுன்னமாகும் . 

loga = 0 ஏனெனின் a = 1 . 
( 6 ) a எண்ணுக்கு a மடக்கையடிவழியாக வரும் மடக்கை 
ஒன்றாகும் . 

logas = 1 ஏனெனின் a = a . 
(c ) முடிவற்ற எண்ணுக்கு ( 0 ) எந்த மடக்கை யடிவழியாக 
வும் பெறப்படும் மடக்கையும் ஒரு முடிவற்ற எண்ணாகும் . 

loga > = ஏனெனின் a = 0 . 
( d ) சுன்னத்திற்கு எந்த மடக்கையடிவழியாகவும் பெறப்படும் 
மடக்கை முடிவற்ற குறை யெண்ணாகும் . ( -0 ) . 


1 


log : = -ல . ஏனெனின் a o = 
( e ) b 

logs : 


am 


167 


97. இயற்கணிதத்திலிருந்து m , n என்பவை மெய்யெண்களாக 
( real number ) இருப்பின் பின் வரும் வாய்பாடுகள் உண்மையென 
அறிகிறோம் : 

( 1 ) arxa = an + a 
( 2 ) amsa = an - a 
( 3 ) ( ar ) = ama 


இவைகளுக்கு நேர்நிலையாக மடக்கையில் பின்வருவன அடிப்படையான 
வாய்பாடுகளாகும் . 

( 1 ) loga (mn ) = logam + logan 


( 2 ) loga 


( 2 ) 


logam - logan 


( 3 ) logam " = nlogam 
இவற்றை ஒவ்வொன்றாக நிறுவுவோம் . 


98. இரண்டு எண்களின் பெருக்கெண்ணின் மடக்கை அவ்விரண்டு 
எண்களின் தனித்தனி மடக்கைகளின் கூட்டெண்ணாகும் . 


தெரிப்பு . 


ஃ 


logam 

m = ஆகவும் , loga = 9 ஆகவும் கொள்வோம் . 
அவ்விதமானால் m = a ; n = al 

mm = ax ay = ax + y 
* loga ( mm ) = x + y 

logam + logan . 
இவ்வழியாகவே log . ( mnp ...... ) = logam + logan + logap + .... 
என நிறுவலாம் . 

ஆகையால் குறிப்பிட்ட பல எண்களின் பெருக்குத்தொகையின் 
மடக்கை , அவ்வெண்களின் தனிப்பட்ட மடக்கைகளின் கூட்டெண் 

ணாகும் . இத்தெரிப்பு , எண்களின் பெருக்கல் தொகையைக் காணுதற்கு 
மிகவும் பயன்படும் ; பெருக்கல் வேலையை எளிதாக்கும் . 


99 . இரண்டு எண்களின் சவுடைய மடக்கை , மேலெண்ணின் 
மடக்கையினின்றும் கீழெண்ணின் மடக்கையைக் கழித்த எண்ணாகும் . 


அஃதாவது logal 


( " ) = log.m- log. 


168 


தெரிப்பு . 


logar = x , log.- = y எனவும் கொள்வோம் . 
ஃ m = a ; n = ay . 

ar 
ஆகையால் 

= a - 7 . 


- 


m 


n 


ay 


m 


* 


loga 


( 
ஈ 
) 


= x - y . 


- logam - logan . 


100. ஓர் எண் எப்படிக்கு ( index ) உயர்த்தப்படினும் , அத் 
தொகையின் மடக்கை , அவ்வெண்ணின் மடக்கையை உயர்த்தப்பட்ட 
படியால் ( index ) பெருக்கி வரும் தொகையாகும் . 


அஃதாவது loga ( ma ) = n logam . 

logam = x எனக் கொள்வோம் . 
ஆகையால் m = a . 

m2 = (a )" = a 
ஃ loga ( ma ) = nx . 

= n logam . 


1 


இவ்விதமே loga vm 


= 


logam . 


n 


101. பெரும்பாலும் வழக்கத்திலிருக்கும் மடக்கையமைப்பு 
10 என்ற மடக்கையடி கொண்டதாகும் . அவ்வமைப்பே கிளார்க் ( clark ) 
வாய்பாடுகளிலும் , மற்றைய வாய்பாடுகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
ஆகையால் மடக்கை என்று கூறும்போது 10 என்ற மடக்கையடியைக் 
குறிப்பிடாது விடுத்தல் மரபாகும் . வேறொரு மடக்கையடியும் குறிப்பிடா 
விடத்து 10 என்ற எண்ணே மடக்கையடி எனக் கொள்க . 
மடக்கையடி கொண்ட மடக்கை அமைப்புகளுக்குப் பொது மடக்கை 
( common logarithm ) என்று பெயர் 


10 என்ற 


102. ஓர் எண்ணின் மடக்கை , ஒரு முழு எண்ணும் ஒரு பதின் 
பகுப்பும் ( decimal) கூட்டிய தொகையாய் அமையும்போது அம்முழு 

மடக்கை முழு எண் ( characteristic ) எனவும் , பதின்பகுப்பு 
மடக்கைப் பின்னம் ( mantissa ) எனவும் பெயர் பெறும் , 


எண் 


169 


103. பின்வரும் பகுதியில் மடக்கையடி 10 என்று கொள்ளப் 
பட்டிருக்கிறது . இப்பிரிவில் முதற்கண் கூறப்பட்டதைத் திரும்பவும் 
கூறலாம் . 

10 = 1 
101 = 10 

= 1 
102 = 100 

= 2 
103 = 1000 

= 3 
10-1 = 1 

log : 1 

-1 
10-2 = 01 

log : 01 

-2 
10-3-001 

log.001 = -3 


log 1 
log 10 
log 100 
log 1000 


104. ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களின் மடக்கையை ஆராய்வோம் . 
7 எண் , 1 - க்கு மேற்பட்டது 10 - க்கு உட்பட்டது . 

உட்பட்டது . இதன் 
மடக்கை 0 - க்கு மேற்பட்டு , 1 - க்கு உட்பட்டிருக்குமென்பது பின்வரும் 
வழியாகப் புலப்படும் : 

1 7 < 10 
.. log 1 < log 7 < log 10 
அஃதாவது 0 < log 7 < 1 


ஆகையால் log 7 ஒரு பதின்பகுப்பாக மட்டுமே இருக்கும் . 

அவ்விதமே இரண்டு இலக்கம் ( digits ) கொண்ட எண் ஒன்றை 
எடுத்துக்கொள்வோம் : 


* 

log 10 


10 < 49 < 100 

< log 49 < log 100 . 

1 < log 49 < 2 . 
ஆகையால் log 49 ஒன்றுக்கு மேற்பட்டு , இரண்டுக்கு உட்பட் 
டிருக்கிறது . ஆகையால் அது 1 + ஒரு பதின்பகுப்பாக இருக்கும் . 
அவ்விதமே மூன்று இலக்கம் கொண்ட எண் ஒன்றை எடுத்துக்கொள் 
வோம் : 

100 < 869 < 1000 . 
ஃ log 100 

< log 869 < log 1000 . 
2 

< log 869 < 3 . 
அஃதாவது 869 ன் மடக்கை 2 - க்கு மேற்பட்ட தாய் 3 - க்கு உட்பட்ட 
தாயிருக்கும் . 2 + ஒரு பதின்பகுப்பு எனக்கொள்ளலாம் . 

. 





22 


170 


இவ்வாறு நான்கு இலக்கமுள்ள ஒரு எண்ணிண் மடக்கை = 3 + 
ஒரு பதின்பகுப்பு . 


ஆகவே 1 - க்கு மேற்பட்ட எண்கள் , 10 , 100 , 1000 , ........10 - ன் 
மிகைப்படியாக அமையாத எண்கள் தவிர , ஏனைய எண்களின் மடக்கை 
ஒரு வெறும் பதின்பகுப்பாகவோ , ஒரு முழு எண்ணும் ஒரு பதின்பகுப்பு 
மாகவோ அமையும் . 


ஒன்றுக்கு மேற்பட்டு , 10 - க்கு உட்பட்ட எண்களுக்கு மடக்கை முழு 
எண் சுன்னம் , மடக்கைப் பின்னம் ஒரு பதின்பகுப்பு ; இரண்டு இக்கல 
முள்ள எண்ணுக்கு மடக்கை முழு எண் 1 , மடக்கைப்பின்னம் ஒரு பதின் 
பகுப்பு ; மூன்று இலக்கமுள்ள எண்ணுக்கு மடக்கை முழு எண் 2 , 
மடக்கைப் பின்னம் ஒரு பதின்பகுப்பு . இவ்வாறே 11 இலக்கமுள்ள ஒரு 
எண்ணுக்கு மடக்கை முழு எண் ( n - 1 ) , மடக்கைப் பின்னம் ஒரு பதின் 
பகுப்பு என விளங்கும் . 


ஆகவே , ஓர் எண்ணின் மடக்கையை அறிய இரண்டு பகுதிகளை 
அறியவேண்டும் . ஒன்று அம்மடக்கையின் முழு எண் , மற்றொன்று அம் 
மடக்கையின் பதின்பகுதி . மடக்கை முழு எண் , கொடுத்திருக்கும் எண் 
ணின் இலக்க எண்ணில் ஒன்று குறைவு . 

மடக்கைப் பின்னம் வாய்பாடு 
களில் காணலாம் . 


105. ஒன்றுக்குக் குறைந்த எண்களின் மடக்கைகளை இப்போது 
ஆராய்வோம் . 


ஒன்றுக்குக் குறைந்து 0-1 - க்கு மேற்பட்ட ஒரு எண்ணை எடுத்துக் 
கொள்வோம் . எடுத்துக்காட்டாக 0-7 - ஐ எடுத்துக்கொள்வோம் . 


0-1 


< 0-71 


log 01 < logo - 7 < log 1 . 
- 1 

< logo.7 < 0 . 


ஆகையால் 0.1 - க்கு மேற்பட்ட ஒரு எண்ணுக்குரிய மடக்கை 0 - க்கும் 
-1 - க்கும் இடையில் உள்ளது . ஆகையால் அதனை -1 + மிகை பதின் 
பகுப்பு எனக்கொள்வது முறையாகும் . ஆகவே -7 - ன் மடக்கையினது 
மடக்கை முழு எண் -1 , மடக்கைப்பின்னம் ஒரு மிகை பதின் ப 
பகுதி , 


171 


மேலும் 0-01 - க்கு மேற்பட்ட தாய் , 0-1 - க்குக் குறைபட்ட தாய் உள்ள 
ஓர் எண்ணின் மடக்கையைக் காண்போம் . 


0.01 < 0.079 0.1 
log 001 < log 0.079 < log 01 
( அ - து ) -2 < log 0.0793 -1 . 
ஆகவே 0-079 மடக்கை -1 - க்கும் , - 2 - க்கும் இடைப்பட்டது . 
எனவே அதனை - 2+ ஒரு மிகைபதின்பகுதியெனக் கொள்வது முறை 
யாகும் . இவ்வாறே 0.001 - க்கு மேற்பட்ட தாய் 0.01 - க்குக் குறை 
பட்டதாயுள்ள ஓர் எண்ணின் மடக்கை -3+ மிகை பதின்பகுதி . 

ஆகவே இவற்றை யெல்லாம் பாகுபடுத்திப் பொதுவாக நோக்கு 
மிடத்துப் பின்வரும் உண்மை புலப்படும் . 

ஓர் எண் , 0 - க்கு மேற்பட்டு , 1 - க்குக் குறைபட்டிருப்பின் அதன் 
மடக்கை 


( 1 ) ஒரு குறையெண்ணாகும். 
( 2 ) அக்குறையெண்ணை இரு பிரிவாக அமைக்கலாம் . 

. 
( 3 ) ஒரு பிரிவு குறை முழு எண் . 
( 4 ) மற்றொரு பிரிவு மிகை பதின் பகுதி . 

( 5 ) பதின் பகுதிப் புள்ளிக்கு அடுத்த எண் சுன்னமல்லாத 
எண்ணாயின் , மடக்கை முழு எண் -1 , ஒரு சுன்னமிருப்பின் மடக்கை 
முழு எண் - 2 , இரு சுன்னமிருப்பின் மடக்கை முழு எண் -3 ; எனவே 
ஒரு பதின் பகுப்பு எண்ணில் , புள்ளிக்கு அடுத்தாற்போல் 1 சுன்னங்க 
ளிருப்பின் அதன் மடக்கை முழு எண் ( n + 1 ) ஆகவும் , மடக்கைப் 
பின்னம் ஒரு மிகை பதின் பகுதியாகவும் அமையும் . 


106. 104 , 105 தொகுதிகளில் நிறுவினவற்றையொட்டிப் பின் 
வரும் உண்மைகள் புலப்படும் . 

( 1 ) ஓர் எண்ணின் மடக்கையில் +1 மடக்கை முழு எண்ணாக 
விருப்பின் , அவ்வெண் ஒன்றுக்கு மேற்பட்டது . அவ்வெண் ( n + 1 ) 
இலக்கங்கள் கொண்டது . 

( 2 ) ஓர் எண்ணின் மடக்கையில் - 1 மடக்கை முழு எண்ணாக 
விருப்பின் , அவ்வெண் 0 -க்கும் 1 - க்கும் இடைப்பட்ட ஓர் எண் ; அவ் 
வெண்ணின் பதின்பகுதிப் புள்ளிக்குப் பின்பு ( n - 1 ) சன்னங்கள் 
இருத்தல் வேண்டும் . 


log -4686 = logs 

172 
107 . 

இரண்டு எண்கள் , தாங்கள் பெற்றிருக்கும் பதின்பகுதிப் 
புள்ளி நிலையில் மட்டும் வேறுபட்டு மற்ற வகையில் ஒன்றாக இருப்பின் 
அவ்விரண்டு எண்களும் ஒரே மடக்கைப்பின்னமுடையதாகும் . இதனை 
ஓர் எடுத்துக்காட்டினால் விளக்குவோம் . 
log 4686 = 3.6708 என்று கொடுத்திருப்பதாகக் கொள்வோம் . 

4686 
அப்பொழுது log 46.86 = log 

100 
log 4686- log 100 
= 3-6708 - 2 

= 16708 
4686 

log 4686-log 10000 
10000 

= 3-6708-4 


1 


log 004686 = 1081000000 


4686 


= -1 + 6708 

log 4686 - log 1000000 
= 3.6708-6 


= -3 + 6708 . 


4686 , 46.86 , 4686 , 004686 எண்கள் பதின்பகுதிப் புள்ளி நிலையில் 
மட்டும் வேறுபட்டு , மற்ற வகையில் ஒன்றாக இருக்கின்றன . அவ்வெண் 
களின் 

மடக்கைப்பின்னங்கள் ஒரே எண்ணாக இருப்பதைக் காணு 
கிறோம் . மடக்கை முழு எண்கள் வெவ்வேறாயுள்ளன . 


108. மடக்கை வாய்பாடு ( Tables of logarithms ) . 
ஒரு எண்ணின் மடக்கையில் ,, மடக்கை முழு எண்ணை 

எண்ணை அவ் 
வெண்ணைக்கொண்டே நிறுவலாமாதலால் , வாய்பாடுகளில் , மடக்கை 
முழு எண்ணை விடுத்து மடக்கை பதின் பகுதியாகிய மடக்கைப் பின்னமே 
கொடுக்கப்பட்டிருக்கும் . இதனை வாய்பாடுகளில் காண்க . 


மடக்கை வாய்பாட்டின் இடப் பக்க 

இடப் பக்க ஓரத்தில் எண்ணின் 
முதலிரண்டு இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . அடுத்த பத்து 
நிரல்களின் உச்சியில் மூன்றுவது இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
கடைசியாக வலப்புறத்திலுள்ள மிச்சம் ( difference ) என்ற 9 நிரல் 
களின் உச்சியில் நான்காவது இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


173 


மாதிரி வாய்பாடு . 


O 


1 


2 


3 


4 


5 


6 


71 


8 


9 . 


1231456789 


10.00ool00430086 / 012810170 / 021210253 / 02940334 / 037448.12 / 17 / 21 / 25 / 29 / 3337 


11104 : 404530492053110569/0607/064510682071907554811/15/19/23/26/30/34 


12/0792 |08280364089910934109691004 1038 1072110637 10/14/17/21 24 28/31 


109. நான் கிலக்க 


மடக்கை வாய்பாடுகளைப் பயன்படுத்தும் 


முறை . 


ஓர் 


( a ) மடக்கை முழு எண் அறியும் முறை : 

எண்ணின் மடக்கை அறியவேண்டின் முதலில் அவ் 
வெண்ணைக்கொண்டே மடக்கை முழு எண்ணை எழுதிவிடலாம் . 1 - க்கு 
மேற்பட்ட எண்ணாயிருந்து இலக்கங்கள் பெற்றிருப்பின் மடக்கை முழு 
எண் ( n - 1 ) ; 1 - க்குக் குறைபட்ட எண்ணாயிருந்து , பதின் பகுதிப் 
புள்ளிக்குப் பின் - சுன்னங்கள் பெற்றிருப்பின் மடக்கை முழு எண் 
- ( n + 1) . 


( 6 ) மடக்கைப் பினனம் அறியும் முறை . 

கொடுக்கப்பட்ட எண் இரண்டிலக்கங்கொண்ட தாயின் , வாய்பாட் 
டின் நிரல் வழியே வேண்டிய எண்ணிடம் வந்து , அதன் பக்கலில் 
நிரலில் நேராக இருக்கும் பதின்பகுதியைக் கொள்க . 

கொடுக்கப்பட்ட எண் மூன்றிலக்கமுடையதாயின் முதல் இரண்டு 
இலக்கங்களைக்கொண்டு அதன் இடத்தை வாய்பாடு நிரலில் அறிக . அந்த 
வரிசையிலேயே மூன்றாவது இலக்கம் உள்ள நிரலுக்கு நேராக உள்ள 
மடக்கைப் பின்னத்தைக்கொள்க . 


நான்கிலக்க எண்ணாயிருப்பின் , முதல் இரண்டிலக்கங்களைக்கொண்டு 
அதன் இடத்தை வாய்பாடு கிரலில் குறிக்க. அவ்வரிசையிலேயே 
மூன்றாவது இலக்கமுள்ள கிரலுக்குச் சென்று அப்பின்னத்தைக் கொள்க . 
அவ்வரிசையிலேயே மிச்ச நிரலுக்குச் சென்று நான்காவது இலக்க நிரலை 
நோக்கி அங்குள்ள எண்ணை முன் கண்ட பின்னத்தோடு கூட்டுக . 
இக்கூட்டுத் தொகையே அந்நான்கிலக்க எண்ணின் மடக்கைப்பின்னம் . 


174 


எடுத்துக்காட்டு : 


மடக்கை முழு எண் 


மடக்கைப்பின்னம் 


( 1 ) log 7 


0 


70 - க்குப் பக்கலில் 
0 நிரலில் உள்ள 


8451 


log 7 = 8451 . 

1 


( 2 ) log 64 


64 - க்குப் பக்கலில் 
0 நிரலில் உள்ள 


8062 


log 64 = 1-8062 . 

2 | 


( 3 ) log 762 


76 வரிசையில் 2 
எண் நிரலில் உள்ள 


8820 


log 762 = 2.8820 

3 


( 4) log 4896 


6893 


48 வரிசையில் 
9 நிரலில் உள்ள 
எண் 
அதே வரிசை 
யில் மிச்ச 
த்தில் 6 நிர 
லில் காண்பது 


3 


-0005 


கூட்டெண் 


* 6898 


ஃ . 


log 4896 = 3 + 6898 

1 


( 5 ) log 56-73 


-7536 


56 வரிசையில் 
7 எண் நிரலில் 
உள்ள எண் 
அதே வரிசை 
யில் மிச்சம் 
நிரலில் 3 எண் 
நிரலில் 


. 


• 0002 


-7538 


( 6 ) log ( 006543 ) 


3 


-8156 


கூட்டெண் 
65 வரிசையில் 
4 எண் நிரலில் 
உள்ளது 
அதே வரிசை 
யில்மிச்சம் நிர 
லில் 3 எண் நிர 
லில் காண்பது 


.0002 


.. 


கூட்டெண் * 8158 
log : 006543 = -3 + 8158 .. 
இதனை 3.8158 என்றும் எழுதுவ துண்டு, இதன் பொருள் 
-3+ 8158. இதனை - ( 3.8158 ) என்று கொள்ளல் தவறாகும் . 


175 


110. இன மடக்கை வாய்பாடு ( Anti -logarithm ). இதன் 
வழியாக ஓர் எண்ணின் மடக்கை கொடுக்கப்பட்டிருப்பின் , அவ்வெண்ணை 
அறிய இயலும் . இன மடக்கை வாய்பாட்டின் இடப்பக்க ஓரத்தில் 
மடக்கைப் பின்னத்தின் முதலிரண்டு இலக்கங்கள் கொடுக்கப்பட் 
டிருக்கின்றன . அடுத்த பத்து நிரல்களின் உச்சியில் மடக்கைப் பின்னத் 
தின் மூன்றாவது இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . கடைசியாக வலப் 
புறத்திலுள்ள மிச்சம் ( difference ) என்ற 9 நிரல்களின் உச்சியில் 
மடக்கைப் பின்னத்தின் நான்காவது இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


111 . நான் கிலக்க இன மடக்கை வாய்பாட்டினைப் பயன்படுத்தும் 
முறை . எடுத்துக்காட்டாக 1-2379 - ஐ மடக்கையாகக் கொண்ட எண் 
யாதென அறியப் புகுவோம் . மடக்கை முழு எண் 1 ஆக இருப்பதால் , 
இம்மடக்கை கொண்ட எண் இரண்டு இலக்கங்களைக் கொண்டதாகும் . 

23 என்ற வரிசையில் 7 என்ற நிரலில் காணப்படும் எண் 1726 
அதே வரிசையில் மிச்சம் என்ற நிரலில் 9 என்ற 

4 
எண்ணுக்கு உரிய எண் 


} 


கூட்டெண் 1730 
1.2379 என்ற மடக்கையைக்கொண்ட எண் 17.3 . 

இவ்வாறே 2 : 5645 என்ற மடக்கையைக் கொண்ட எண்ணைக் 
காணுதல் எளிது . 

-2 மடக்கை முழு எண்ணாதலில் அம்மடக்கை முழு எண் 
கொண்ட எண் 1 - க்குக் குறைந்த தாய் பதின்பகுதிப்புள்ளிக்குப் பக்கலில் 
ஒரு சுன்னம் பெற்றிருக்கும் . முன் கண்டபடி 5645 என்ற மடக்கைப் 
பின்னம் கொண்ட எண் 3668. ஆகவே 2-5645 என்ற மடக்கையைக் 
கொண்ட எண் -03668 . 

ஆகையால் மடக்கை தெரிந்து அதற்குரிய எண்ணைக் கண்டு 
பிடிப்பதாயின் , முதலில் மடக்கை முழு எண்ணைக்கொண்டு , அவ்வெண் 
1- க்கு மேற்பட்டதா, குறைப்பட்டதா என்பதை அறியலாம் . அவ்வெண் 
ஒன்றுக்கு மேற்பட்ட தாயின் , அதற்கு எத்தனை இலக்கங்கள் உண்டென் 
றும் அல்லது ஒன்றுக்குக் குறைப்பட்டதாயின் பதின் பகுதி புள்ளிக்குப்பின் 
எத்தனைச் சுன்னங்கள் உண்டென்றும் அறியலாம் . பின்மடக்கைப் 
பின்னத்திற்குரிய எண்ணை இனமடக்கை வாய்பாட்டைக்கொண்டு முன் 
கூறியபடி யறிந்து , இலக்கங்களையோ சுன்னங்களையோ நிலைக்கச் 
செய்யலாம் , 


176 


பயிற்சி 1. மடக்கை , இனமடக்கை வாய்பாடுகளைப் பயன்படுத்தி 

8.073X2.497 
17:52 

-ஐ சுருக்குக . 


இதன் மதிப்பு எனக் கொள்வோம் . 


8.073X2.497 

17.62 


logr = log 8.073 + log 2.497- log 1762 

= 9071 + 3974-1-2430 


= 1-3045-1-2430 


= 0615 


= 1-152 . 


3 


( 3473X42.538 
பயிற்சி 2 . 

-ஐ சுருக்குக . 

54-396 
இதன் மதிப்பு என்று கொள்வோம் . 


3 


3473 ) 5x 42 : 538 

54-396 


1 


- log ar = log ( 34-73) + log ( 2-538 ) - log ( 4-396 ) 

= log 34-73 + - log 2.538-1 log + 396 
= 3x15407 + 1x4045-6431 
= 92442 + 06742-12862 
= -99184--12862 


= -8732 


x = 7-467 ) 

பயிற்சிகள் 23 
1. பின்வரும் எண்களின் மடக்கை முழு எண்களைக் காண்க . 

5280,7007,6.528 , 00343 , 9356 , 9.6x107 , 49- 105 
2. முன் பயிற்சியிலுள்ள எண்களின் மடக்கைகளை எழுதுக . 
3. பின்வரும் எண்களை மடக்கையாகக்கொண்ட எண்கள் யாவை ? 

3010 , 8451 , 1-9750 , 2 • 9739 , 1-5615 , 2.8199 . 


177 


4 . 


மடக்கை , இன மடக்கை வாய்பாடுகளால் பின்வருவனவற்றைச் 

சுருக்குக . 

34 : 56x - 233 
( a ) 

55.81 


( b ) 


3 .0845 
1-712X 412.4X32-7 

101377x 5287 


( C ) 


1 
( d ) x ( 1 : 035 ) 

240 
( e ) (1080 ) x ( 24 ) 3 x81 

1378 x 31-08 
( f ) 

5 / 1008X4486 
5. ஈ - ன் மதிப்பைப் பின்வரும் சமன்பாடுகளினின்றும் அறிக 

( இரண்டு பதின்பகுதி வரையில் ) 
( a ) 21-1 = 5 
( b ) 85-3x = 124-2x 
( c ) 10x - 5 = 01 
( d ) 22x = 3x + 1 

( e ) 23.3x + 4 = 7x 
6 . பின்வருவனவற்றில் முழு எண் பகுதி எத்தனை இலக்கங்க 

ளுடையது என்பதைக் காண்க : 

( 1 ) 364 
( 2 ) 236 
( 3 ) 3100 

( 4 ) (205 ) 50 
112 . கோண கணிதத் தகவுகளின் வாய்பாடுகள் ( Tables of 
Trigonometrical ratios 0 ° 

முதல் 90 ° வரையுள்ள கோணங்களின் 
கோண கணிதத் தகவுகள் தரக்கூடிய வாய்பாடுகள் உண்டுபண்ணப்பட் 
டிருக்கின் றன . அவைகளை இயற்கை நெடுக்கைகள் ( natural sines ) , 
இயற்கைக் கிடக்கைகள் ( natural cosines ) , இயற்கை இருக்கைகள் 
( natural tangents ) 6760 DI கூறப்படும் . 

கோண கணிதத் தகவு 
வாய்பாடுகளில் ஓரத்தில் இடது பக்கத்தில் பாகையும் , அடுத்த பத்து 
நிரல்களின் உச்சியில் 0 , 6 , 12 , 18 , 24. 30 , 36 , 42 , 48 , 54 கலை 
களும் , அதற்கு அப்புறம் 5 நிரல்களின் உச்சியில் 1 , 2 , 3 , 4 , 5 கலை 
களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 

23 


178 


மாதிரி வாய்பாடு 


இயற்கை நெடுக்கைகள் 


0 


6 


12 18 24 30 36 42 48 54 1 2 3 4 5 


6911 14 


11 190811925 1942 1959 1977 1994 2011 2028 2045 206213 


691114 


121207912096 21132130121472164 21812198 2215 2232 3 


1312250 2267 2284 


30012317 2334 2351 2368 23852402 3 


688 1114 


3 


68 1114 


141241912436 2453247012487 2504 2521 25382554 2571 


68 1114 


151258812605 2622 263912656 2672 268912706 2723 274013 


113. வாய்பாடுகளைப் பயன்படுத்தும் முறை . நெடுக்கை வாய் 
பாடும் , இருக்கை வாய்பாடும் மட்டுமே கிளார்க்கு வாய்ப்பாடுகளில் ( clark s 
tables ) உள . ஏனெனின் ஒரு கோணத்தின் கிடக்கை காணவேண்டு 
மானால் அந்தக் கோணத்தின் நிரப்பின் ( complementary angle ) 
நெடுக்கை கண்டாற் போதும் 


cos 35 ° = sin ( 90 • - 35 ) = sin 55 
cos ( 14 ° 25 ) = sin ( 900-14025 ) = sin ( 75 ° 35 ) 


கோணம் பாகைகளும் கலைகளும் மட்டுமே அடங்கியதாய் இருந்தால் 
அதன் கோண கணிதத் தகவுகள் வாய்பாடுகளிலிருந்து காண்பது எளி 
தாகும் ; எடுத்துக் காட்டாக sin ( 76 ° 11 ) - ஐ அறிய வேண்டுமென வைத்துக் 
கொள்வோம் . 76 ° -ன் இடத்தை நெடுக்கை வாய்பாடு நிரலில் குறிக்க . 
அந்த வரிசையிலேயே 6 உள்வி நிரலுக்குச் சென்று அப்பின்னத்தை 
கொள்க . அதே வரிசையில் பிற்பாடுள்ள நிரலில் 5 உள்ள நிரலை நோக்கி 
அங்குள்ள எண்ணை முன் கண்ட பின்னத்தோடு கூட்டுக . 


ஆகவே 


sin ( 76 ° 11 ) = 9707 + 0003 = 9710 . 
இவ்வாறே cos (63° 38 = sin ( 26 ° . 22 = + 431+ 0010 

= 4441 
tan ( 48 °52 ) = 11423 + 0026 

= 11449, 


119 


114. கோணம் விகலையும் அடங்கியதாயிருந்தால் அதன் தகவு 
களைக் காணும் முறையைப் பின்வரும் எடுத்துக்காட்டுகளினால் விளக்கு 
வோம் . 


எடுத்துக்காட்டு 1. sin ( 36 ° 40 36 " ) - ஐ காணவேண்டுமெனக் 
கொள்வோம் . 

sin ( 36 ° 41 ) = 5974 
sin ( 36 ° 40 ) = 5971 என்று வாய்பாட்டிலிருந்து 

காணலாம் . 
1 ன் நெடுக்கையில் ஏற்படும் வேற்றுமை +.0003 
36 " 

-0003 

x36 
60 

= 00018 . 
ஆகவே sin ( 36 ° 40 36 ) = 59728 . 


cos ( 72 • 43 29 " ) - ஐ காணவேண்டுமெனக் 


எடுத்துக்காட்டு 2 . 
கொள்வோம் . 


cos ( 72 ° 43 29 " ) = sin ( 17 ° 16 31 " ) . 
sin ( 17 ° 17 ) = 2971 
sin ( 17 ° 16 ) = 2968 
1 - ன் நெடுக்கையில் ஏற்படும் வேற்றுமை = 0003 

-0003X31 
31 " 

60 

= 00016 
cos ( 72 ° 431 29 " ) = sin ( 170 16 31 ) = 29696 


எடுத்துக்காட்டு 3. tan (61 ° 26 / 18" ) - ஐ காணவேண்டுமெனக் 
கொள்வோம் . 


tan ( 61 ° 27 ) = 18379 
tan ( 61 ° 26 ) = 18367 

-ன் இருக்கையில் ஏற்படும் வேற்றுமை = 0012 
18 " 

0012 

x 18 
60 

= 00036 
tan ( 61 ° 29 18 " ) = 1-83706 . 


* 


180 


ஆகையால் 


115 . தகவுகளின் மதிப்பிலிருந்து கோணத்தைக் காணும் முறை . 
எடுத்துக்காட்டுகளினால் நாம் இம்முறையை விளக்குவோம் . 

எடுத்துக்காட்டு 1. 3442 - ஐ நெடுக்கையாகக்கொண்ட கோணத்தை 
காணவேண்டுமெனக்கொள்வோம் . வாய்பாட்டி லிருந்து 3437 - ஐ 
நெடுக்கையாகக்கொண்ட கோணம் 2006 என்று அறிகிறோம் . அதே 
வரிசையில் பிற்பாடுள்ள 2 - வது நிரலிலுள்ள எண் 5 . 
sin 20 ° 11 .3442 . 

எடுத்துக்காட்டு 2 . 8316 - ஐ கிடக்கையாகக்கொண்ட கோணத் 
தைக் காணவேண்டுமெனக்கொள்வோம் . இதற்கு கிடக்கை வாய்பாடு 
இல்லாதலால் இயற்கை நெடுக்கை வாய்பாட்டிலிருந்து 

.8316 - ஐ 
நெடுக்கையாகக் கொண்ட கோணத்தைக் காணலாம் . இந்தக் கோணத் 
தின் நிரப்பும் கோணம் 8316 - ஐ கிடக்கையாகக் கொண்டது . நெடுக்கை 
வாய்பாட்டிலிருந்து sin 56 16 = • 8316 என்று அறிகிறோம் .. 
ஆகையால் cos 33 ° 44 = 8316 . 

எடுத்துக்காட்டு 3. 5987 - ஐ நெடுக்கையாகக் கொண்ட கோணத் 
தைக் காணவேண்டுமெனக்கொள்வோம் . வாய்பாட்டிலிருந்து கிடைப்பது 


5985 = sin 36 ° 48 
* 5988 = sin 36 47 
0003 = 1 - ன் நெடுக்கையில் ஏற்படும் வேற்றுமை 

60 
10002 = 


X2 " 


3 


40 " 


33 


15987 = sin 36 ° 46 40 " 


எடுத்துக்காட்டு 4. 15247 - ஐ இருக்கையாகக் கொண்ட கோணத் 
தைக் காணவேண்டுமென வைத்துக்கொள்வோம் . 
இயற்கை இருக்கைப்பட்டிகையிலிருந்து 

1.5243 = tan 56 ° 44 
1-5253 = tan 56 ° 45 
0010 = 1 - ன் இருக்கையில் ஏற்படும் வேற்றுமை 

60X4 " 
0004 = 

10 

= 24 " 
1 5247 = tan (56 ° 44 24" ) 


181 


116 


கோண கணிதத் தகவுகளின் மடக்கைப் பட்டிகை . 


பலவிதமான 

கோண கணிதக் கணக்கீடுகளில் ( calculalions 
தகவுகளின் மடக்கைகள் 

காணவேண்டிவரும் . ஒரு கோணத்தின் 
தகவை பட்டிகையிலிருந்து கண்டு , அதற்குப்பின் மடக்கைப் பட்டிகை 
யால் அதன் மடக்கையைக் காணுவதற்குச் சிறிது நேரம் பிடிக்கு 
மாதலால் , ஒரே பட்டிகையால் கோணங்களுடைய தகவுகளின் மடக்கை 
களைக் காண இயலும் பட்டிகைகள் இருத்தல் நலம் . 


ஒரு கோணத்தின் நெடுக்கை எப்பொழுதும் ஒன்றைவிடக் குறை 
வாக இருப்பதால் , நெடுக்கையின் மடக்கை எப்பொழுதும் குறைக்கணிய 
மாகவே இருக்கும் . மேலும் 0 க்கும் 45 ° க்கும் இடையிலுள்ள ஒரு 
கோணத்தின் இருக்கை ஒன்றைவிடக் குறைவாக இருக்கும் . 

இருக்கும் . ஆகவே 
அதன் இருக்கையின் மடக்கை குறைகணியமாகவே இருக்கும் . கோண 
கணிதத் தகவுகளின் மடக்கைகளுக்குரிய குறியை பட்டிகைகளில் 
அச்சிடுவதின் கஷ்டத்தையும் , வசதி இன்மையும் ஒழிப்பதற்காக உண்மை 
மடக்கைகளோடு 10 ஐ கூட்டி நிரலிடப்பட்டிருக்கிறது . 


எடுத்துக்காட்டாக sin 30 ° = 1 . 

ஆகவே log sin 30 ° = log z = - log 2 = - 3010 = 16990 
நிரலிட்ட மடக்கை = 10 + log sin 30 ° = 96990 

1 
மேலும் tan 30 ° = 

V3 

1 
ஆகவே log tan 30 ° = log: -1 log 3 . 

V3 

- 1 ( 4771 ) = --2386 = 1-7614 
ஆகவே நிரலிட்ட மடக்கை = 10 + 1.7614 = 9-7614 . 


இவ்விதமான மடக்கைகளை 
logarithms ) எனக் கூறப்படும் . 
வது வழக்கம் , 


நிரலிட்ட மடக்கைகள் 

மடக்கைகள் ( tabular 
இவைகளை குறியால் குறிப்பிடு 


ஆகவே L sin 30 ° = log sin 30 + 10 . 

L tan 48 ° 23 = log tan 48 ° 23 + 10 . 
ஆகவே ஒரு தகவின் உண்மை மடக்கைக் காண , அதன் நிரலிட்ட மடக்கை 
யைக் கண்டு அதிலிருந்து 10 - ஐ கழிக்கவும் . நிரலிட்ட மடக்கை பட்டி 


182 


கையிலிருந்து ஒரு தகவின் மடக்கை காண்பதும் , ஒரு குறித்தத் 
தாகையை தகவின் நிரலிட்ட மடக்கையாகக்கொண்ட கோணத்தைக் 
காண்பதும் 114 , 115 , 116 - வது தொகுதிகளில் விளக்கினமாதிரியே 
ஆகும் . 

பயிற்சிகள் 24 


பின் வருவனவற்றின் மதிப்புகளை காண்க . 


1 sin 37 24 X cos 72 ° 15 . 
2. sin 26 • 32 x cot 41 ° 17 . 
3. tan 37 ° 33 X cosec 22 • 18 . 
4. sec 53 22 x cosec 22 • 27 . 
5. cot 125 ° 47 X cos 172 15 . 
6. sin 153 • 44 x tan 730,27 . 
7. tan 127 ° 31 x cot 136 11 . 
8 . cosec 143 22 x cot 157 ° 3 . 
9 . tan 57 ° 32 + cot 47 ° 31 . 
10. sec 22 • 13 + tan 51 ° 41 . 


அதிகாரம் 10 


முக்கோணங்களின் தீர்வுகள் ( Solution of triangles ) 

117. முக்கோணத்தின் மூன்று பக்கங்களையும் , மூன்று கோணங் 
களையும் முக்கோணத்தின் உறுப்புக்கள் ( elements of the triangle ) 
எனக் கூறப்படும் . ஆகவே ஒரு முக்கோணத்திற்கு ஆறு உறுப்புக்கள் 
உண்டு . அவற்றில் ஏதாவது ஒரு பக்கமும் , வேறு இரண்டு உறுப்புக் 
களும் கொடுத்திருப்பின் முக்கோணத்தை வரைய இயலுமென வடிவு 
கணித நூலில் படித்திருக்கிறோம் . இம்மாதிரி கோணகணிதத்திலும் ஒரு 
பக்கமும் , வேறு இரண்டு உறுப்புக்களும் கொடுத்திருப்பின் மற்ற மூன்று 
உறுப்புக்களைக் கணக்கிடலாம் . மூன்று கோணங்கள் மட்டும் கெ 
திருப்பின் பக்கங்களின் நீளங்களின் விகிதமட்டுமே அறியமுடியும் . 
ஆகவே முக்கோணத்தின் உருவத்தை ( shape ) த் தவிரப் பருமனைக் 

இயலாது . முக்கோணத்தின் மூன்று உறுப்புக்களைக் கொடுத்து 
மற்ற மூன்று உறுப்புக்களைக் கணக்கிடும் முறையை , முக்கோணத்தை 
விடுவித்தல் அல்லது முக்கோணத்தின் தீர்வு காணுதல் ( Solution of 
the triangle ) என்று கூறப்படும் . 

நாம் முதலாவதாகச் செங்கோண முக்கோணங்களின் தீர்வைப் 
பற்றி ஆராய்வோம் . 


காண 


118 . வகை ஒன்று.-- செங்கோண எதிர் சிறையும் , ஒரு பக்கமும் 
கொடுத்திருப்பின் முக்கோணத்தை விடுவித்தல் . 

5 கொடுத்திருக்கும் பக்கமாகவும் , கொடுத்திருக்கும் செங்கோண 
எதிர் சிறையாகவும் கொள் 
வோம் . 

A 


12 


b 
Sin B = தொடர்பிவிருந்து 


C 


(C 


bA 


gode 


/ B- ஐ காணலாம் . இரண்டு 
பக்கமும் மடக்கை எடுப்பின் 
L sin B - 10 = log b - logo 
பயும் , 

யம் கொடுத்திருப்ப B4 
தால் L sin B- ஐ கணக்கிட்டு 
B- யின் 

அளவை நிரலிட்ட 
மடக்கை பட்டிகையிலிருந்து அறியலாம் . 


a 
படம் 76 


184 


A = 900 - B ஆகவே A- யின் அளவை அறியலாம் . 
a- ஐ கீழ்க்கொடுத்திருக்கும் வாய்பாடுகளில் ஒன்றால் கணக்கிடலாம் . 


a 


b 


cos B = 


tanB = 


அல்லது a = V (c + b )(c- b ) 


C 


பயிற்சி 1 . 

C = 90° , a = 20 , c = 40 என்று கொடுத்திருப்பின் 
முக்கோணத்தை விடுவி . 


B 


sin A = 28 = 


ஃ . A = 300 . 


. B = 900-300 = 600 


40 


மேலும் tan B = 


b 
20 


20 


q . 


( அ - து ) tan 60 • = 


b 
20 


A 


C 


படம் 77 


b = 20 tan 60 ° = 20 3. 


பயிற்சி 2. 0 = 90 ° , c = 584a = 47 : 55 என்றால் முக்கோணத்தை 
விடுவி . 

47-55 
sin à 

58-40 


a 


Lsin A - 10 = log 47 55 - log 58.40 
( அ- து ) Lsin A = 10 + 16772-1.7664 

= 9.9108 

A = 54 ° 31 
ஆகவே B = 35 • 29 
மேலும் tan A 

b 


a 


b = a cot A. 


ஆகவே log b = log a + Lcot A - 10 

= log a + L tan ( 90 ° - A ) -10 
= log 47 : 55 + Ltan 35 • 29 - 10 
= 16772 + 9.8530-10 
-1-5302 . 


- 


b = 33.9 . 


185 


119 . வகை இரண்டு : - செங்கோண எதிர் சிறையில்லாமல் மற்ற 
இரண்டு பக்கங்கள் கொடுத்திருப் 
பின் முக்கோணத்தை விடுவித்தல். 

A 
a யும் யும் கொடுத்திருக்கின்றன . 

CC 
6 
tan B = 

8 


qo 


a 
படம் 78 


ஃ L tan B - 10 = log b- log as . 
b , a என்பவை கொடுத்திருப்பதால் 
Ltan B- ஐ கணக்கிட முடியும் . 
ஆகையால் B- யின் அளவை அறிய 
லாம் . 


A = 90 ° - B. ஆகவே A- ஐ அறியலாம் . 


b 
தொடர்பால் கணக்கிடலாம் . 


C- ஐ sin B = 


C 


( அது ) - 


b 
sin B 


log c = log b - L sin B + 10 . 


ஆகவே C- யின் மதிப்பை அறியலாம் . 


பயிற்சி 3. C = 90 , a = 12 , b = 403 என்று கொடுத்திருப்பின் 
முக்கோணத்தை விடுவி . 

A 
403 1 
tanB 

tan 300 
12 V3 


To 


413 


B 30 " 


90 


B 


CC 


ஆகவே A = 600 


12 


படம் 79 


403 
மேலும் sin B = 


C 


C 


403 403 
sin B sin 30 ° 


803 . 


24 


186 


பயிற்சி 4 , = 90 ° , a = 40 , b = 27 
என்று கொடுத்திருந்தால் முக்கோணத்தின் மற்ற 
உறுப்புக்களைக் கணக்கிடுக . 


40 


40 


tan A 


27 


00 


ஃ Ltan A- 10 = log a - log b 


27 


Ltan A = log a - log b + 10 . 


A 


படம் 80 


log a = 16021 


Sin A = a 


C 


log b = 1 4314 


L tan A = 1707 + 10 

10-1707 
A = 55 ° 59 
B = 34 ° 1 


sin A 
log c = loga - Lsin A + 10 
10 + loga = 1-6021 + 10 
L sin A = 9-9185 
log c = 1 6836 

c = 48-26 


120 . 


C 


வகை மூன்று . செங்கோணத்தில் ஒரு கோணமும் ஒரு பக்க 

மும் கொடுத்திருப்பின் முக்கோணத்தை 
A விடுவித்தல் . 

B யும் , -யும் கொடுத்திருக்கிற 
தென்று கொள்வோம் . 

A = 90 ° -B- A- யின் மதிப்பை 
ஏ . 

அறியலாம் 
.a 

b 
tan B = 

தொடர்பிலிருந்து 
படம் 81 

b- ஐ கணக்கிடலாம் 


8 . 


CC 


cos B = 


என்பதிலிருந்து C- யின் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


187 


பயிற்சி 5. A = 300,5 = 5,0 = 90 ° என்று கொடுத்திருப்பின் 
முக்கோணத்தை விடுவி . 


BB 


B = 90 ° - A = 60 ° 


CC 


tan 30 ° = 


a 
b 


= 


5 


a 


5 . 


9g 


503 
3 


1300 


a = 5 tan 309 


A 


C 


V3 


.5 
படம் 82 


5 


மேலும் Clis 30 ° = 


G 


c = 5sec 30 


5x2 ) 
V3 


1003 

3 


பயிற்சி 6 . 


C = 90 A = 50 ° 2 b = 88 என்று 


B 


கொடுத்திருப்பின் முக்கோணத்தை 


விடுவி . 


B = 90 ° - A = 39 ° 58 


C 


a 


a 


tan A = 


a = b tan A. 


b 


. 


b . 


b 


Ad50 


= cos A , c = 


c 


83 


C 


cos A 


படம் 83 


log a = log b + L tan A - 10 


log c = log b - L cos A + 10 
log b = 1-9445 


log b = 1 9445 


Ltan A = 100767 


L cos A = 98078 


1. log i = 20212 


. log c = 2 : 1367 


= 105 


c = 137 


188 


121 . 

வகை நான்கு.- செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோண 
மும் , செங்கோண எதிர் சிறையும் கொடுத்திருப்பின் முக்கோணத்தை 
விடுவித்தல் . 


B- யும் , C- யும் தெரியுமெனக்கொள்வோம் . 


A = 90 ° -B , ஆகவே B- ஐ அறியலாம் . 


A 


a 


cos B = 


a = c cos B. 


C 


CC 


4. ஆகவே -ஐ கணக்கிடலாம் . 


h 


sin B = 


ஃ b = c sin B. 


900 


C 


BB 


CC 


a . 
படம் 84 


ஆகவே 6 - ஐ கணக்கிடலாம் . 


பயிற்சி 7. C = 90 ° , c = 15 , A = 300 என்று கொடுத் திருப்பின் 
முக்கோணத்தை விடுவி . 


BB = 90 ° -30 ° = 60 ° 


C 


15 


90 


sin 30 ° = 

15 
a = 15sin 30 ° = 73 

b b 
cos 300 = 

15 
b = 15 cos 309 
= 

15/03 

2 


11 


130 


C 


A 


C 


படம் 85 


பயிற்சி 8.C = 90 , A = 34 28 c = 1875 என்று கொடுத் 
திருப்பின் முக்கோணத்தை விடுவி . 

. 


BB 


B = 90 ° _A = 55321 


18.75 


aa 


aa 


= sin A , ஃ a = c sin A 


C 


90 


A - 134 ° 28 


6 


(C 


= cosA , b = cos A 


Rle 
படம் 86 


189 


log a = logc + Lsin A -- 10 
log c = 1 2730 


log b = log c + Lcos A - 10 
log c = 1-2730 


L sin A = 9-7528 


L cos A = 9.9162 


ஃ log a = 10258 


ஃ log b = 11892 


a = 10-61 


ஃ 


b = 15 : 46 


பயிற்சிகள் 25 


கீழ்க்கண்ட முக்கோணங்களை விடுவி . 1-20 வரை பயிற்சிகளி 
லுள்ள முக்கோணங்களில் LC = 90 . 


1 


1 . 


0 = 
= 6 


c = 12 


2. A = 60 ° 


b = 4 


3. A = 30 ° 


a = 


3 


4. a 


4 


b = 4 


5 . 


a = 2 


c = 2-828 


7.c = 2280 A = 28-5 
9. c = 93.4 B = 76 ° 25 


6.c = 627 A = 23-30 

8.c = 72:15 A = 39 ° 34 
10. c = 200 B = 21947 
12. a = 73 B = 68 ° 52 
14.b = 50.93 B = 43 ° 48 


11 . 


a = 48.53 A = 36 ° 44 


13.b = 4 


A = 37 ° 56 


15 . 


c = 8590 a = 4476 


16 . 


c = 86-53 


a = 71-18 


17. c = 9.35 


a = 8-49 


18. a = 1369b = 16 : 93 
20 . a = 38:31 b = 19.52 


19 . 


a = 415.4b = 62 : 1 


21 , B = 90 ° , A- யின் வழியாகச் செல்லும் நடுக்கோட்டின் நீளம் 
3-8 ; அது AB யோடுள்ள சாய்வு 254 என்றிருப்பின் முக்கோணத் 


தை விடுவி . 


22. C = 40 ° , B , C வழியாகச் செல்லும் செங்கோடுகளின் நீளங் 
கள் முறையே 41, 6 என்றிருப்பின் முக்கோணத்தை விடுவி . 


122 . 


சாய்வு முக்கோணங்களை விடுவித்தல் ( Solution of oblique 


triangles ) . 


சாய்வு முக்கோணங்கள் விடுவித்தல் என்பது பற்றி ஆராய வேண்டிய 
வகைகள் பின்வருவன - 


வகை ஒன்று . மூன்று பக்கங்கள் கொடுத்தல் 


190 


பக்கங்களும் அவற்றின் இடைக் 


வகை இரண்டு . இரண்டு 
கோணமும் கொடுத்தல் . 


வகை மூன்று . இரண்டு பக்கங்களும் , அவற்றினுள் ஒரு பக்கத் 
தின் எதிர்கோணமும் கொடுத்தல் . 


வகை நான்கு . ஒரு பக்கமும் இரண்டு கோணங்களும் கொடுத்தல் . 


123. வகை ஒன்று.-- a , b , c என்ற மூன்று பக்கங்கள் கொடுத் 
திருப்பின் முக்கோணத்தை விடுவித்தல் . 


பக்கங்களின் அளவு கொடுத்திருப்பதால் , சுற்றளவின் பாதியான 
8 - ஐ அறியலாம் . 

ஆகையால் 8- a , 8-6, 8-6 என்பவற்றின் மதிப்பை 

A B C 
அறியலாம் . 

என்பவற்றின் மதிப்பைக் கீழ்க்கண்ட வாய் 
2 2 2 
பாடுகளால் கணக்கிடலாம் . 


3 


A 
tan 

2 


( s- 51(8 - C) ; tan 


B 


V 


(8 - c)(8 - a) ; 

s ( 8- 6 ) 


8 ( 8- a ) 


2 


C 
tan 

2 


( s - a ) (s- 5 ) 

s ( s- c ) 


A , B , C கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ° . ஆகையால் 
ஏதாவது இரு கோணங்களின் மதிப்பைக் கணக்கிட்டால் போதும் . 


கோணங்களைக் கிடக்கை வாய்பாடுகளாலும் ( cosine formulae ) 
கணக்கிடலாம் . அப்பொழுது மடக்கைப் பட்டிகையைப் பயன்படுத்தக் 
கூடிய முறையில் வாய்பாடுகள் இல்லை . ஆகவே மேல் குறித்த இருக்கைத் 
தொடர்புகளால் கோணங்களைக் கணக்கிடுவது நலம் . 


பயிற்சி 9. a = 3 +1 , b = 2.6 , c = 158 என்று ABC முக்கோ 
ணத்தில் இருப்பின் கோணங்களின் அளவு என்ன ? 


a = 3-41 


15 = 26 


c = 158 


.. 


2s = 7:59 


191 


8 = 3.795 


log s = 5792 


s - a = .385 


log ( : - a ) = 1-5854 
log ( - b ) = -0774 


S - 6 = 1.195 


S - C = 2.215 


log ( s - c ) = 3454 


А 
tan 

2 


0 


( s - b ) (8- ) 

8- ( S - a ) 


... L tan 


A 
2 


- 10 = * log (8 -- b ) + log 8 -c ) - log 8 -log ( 8 - a ) 


10 = } [logle 


No 
8 b ) - 

log(8 - a) 
(-07 

1-5854) 


А 


... L tan 


10 +1.0774 + 3454 - 5792 - 1.5854 


2 


10 + } ( 4228 + 1 - 1.1646 ) 


10 + ( -2582 ) 


= 10.1291 


A 

= 53 ° 23 40 " . 
2 


BCN A = 106 ° 47 20 " 


B 
tan 

2 


= 


( 8 -c) ( s - a ) 

8 ( 5-6 ) 


. L tan 


V 
L tan -107108 s )– 

+1 ( 


log s -c ) + log (8 -- a ) - logs - log ( s -- 6 ) 


... 


B 
L tan 

2 


= 10 + 7 


3454 + 1-5854 – 5792 - .077 


0774) 


= 9.6371 


B 

= 23 ° 26 40 " . Ca B = 46 ° 63 20 " 
2 


C = 180 ° - ( 106 ° 47 20" + 46 ° 53 20 " ) 


= 26 ° 19 . 20 . 


நமதுகணக்கீடுகள்சரியா,பிழையாஎன்றுபார்ப்பதற்குகீழ்க்கண்டமுறையைக்கையாளலாம்: 

5 


1 


2 


3 


4 


6 


7 


log 


log 


பாதிகோணங்கள் 


கோணங்கள் 


8=3.795 


r 


1 
7145 


a=3.41 


(s-a)= 385 


1.5854 


tan 


A 2 


•1291 


A 

=53°23 40" 2 


A=106°47 20" 


b=26 


(s-b)=1195 


10774 


B 
tan 

2 


1.6371 


B 

=23°26 40" 21 


B=46°53 20" 


192 


C 


c=1:58 


(8-c)=2-215 


3454 


C 
tan 

2 


1.3691 


13°1010" 


C=26°20 20" 


2 


28=7.59 


8 


=3.795 


15792 


S 


5792 


1 4290 


r 


1 
• 
7145 


180°-1 -0" 


A+B+C= 


A 

( 
s 
- 
a 
) 
( 
s- 
6 
) 
( 
8 
- 
c 
) 


S 


8 


ஆகவே 
3 
வது 
நிரலிலிருந்து 
--ன் 
மடக்கையையும் 
அதிலிருந்து 
-ன் 
மடக்கையையும் 
காணலாம் 
. 


193 


A 
மேலும் = stan 

2 


B. C 
tan tan 
2 

2 


ஆகவே -ன் மடக்கையை 5 - வது நிரலிலிருந்து காணலாம் . ஆகவே 
3,5 நிரல்களிலிருந்து கணக்கிட்டா- ன் மடக்கை இரண்டும் ஒத்திருத்தல் 
வேண்டும் . 7 - வது நிரலின் கூட்டுத்தொகை 180 ஆக இருத்தல் வேண்டும் .. 
நாம் நான்கிலக்க வாய்பாடுகள் பயன்படுத்துவதால் சிறிது வேற்றுமை 
வரக்கூடும் . 

பயிற்சிகள் 26 


a 


கீழ்க்கண்ட முக்கோணங்களில் பக்கங்கள் கொடுத்திருக்கின்றன . 
அதன் கோணங்களைக் கணக்கிடுக . 
1. a = 51 

b = 65 

C = 20 
2. a = 
a = 78 b = 101 

c = 20 
3. a = 111 b = 145 

C = 40 
4 . = 21 b = 26 

C 31 
5. a = 19 

b = 34 

c = 49 
6 . a = 7 b = 5 

c = 8 
37-4 b = 149 

c = 24.9 
8. a = 4584 b = 5140 c = 3624 
9 a = 748 

b --102.6 

c = 125 
10. a = 257 

b = 178 

c = 364 
11. ABC முக்கோணத்தின் பக்கங்கள் , y , V + 3 xy + y * 

என்றிருப்பின் அதன் மிகப் பெரிய கோணத்தின் மதிப்பு 

என்ன ? 
12 . ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் ஐ + +1,23 +1, 2-1 

என்றிருப்பின் அதன் மிகப் பெரிய கோணம் 120 ° என்று 


நிறுவுக . 


13 . 


14 . 


ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் a , b , Var + ab + b2 

என்றிருப்பின் அதன் மிகப் பெரிய கோணம் என்ன ? 
ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 2 + V3 , 203 , V6 
எனின் கோணங்களின் மதிப்பைக் கணக்கிடுக . 

V3 
ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் V3 + 1 V3-1 

2V2 2V2 2 
என்றால் அதன் கோணங்களின் மதிப்பு என்ன ? 


15 . 


3 


25 


194 


124 . 

வகை இரண்டு .-- இரண்டு பக்கங்களும் அவற்றின் இடைக் 
கோணமும் ( included angle ) கொடுத்திருப்பின் முக்கோணத்தை விடு 
வித்தல் . 


முக்கோணத்தில் b , c , A என்பவை கொடுத்திருப்பதாகக் கொள் 
வோம் . 


B - C 
tan 

2 


b 
b + c 


cot 


A 
2 


நேப்பியர் வாய்பாடு ) 


. 


B - C 
Ltan 

2 


A 
10 = log ( b - c ) - log ( b + c ) + L cot 


-10 


2 


B - C 
Ltan 

2 


log ( b - c ) - log ( b + c ) + L tan ( 90 ° - 


(90° - A ) 


மேலெழுதிய சமன் பாட்டின் வலப் பக்க முழுதும் கணக்கிட முடியுமாத 
B - C 

B - C 
லால் L tan 2 - ஐ அறியலாம் . ஆகவே பட்டிகையிலிருந்து 
காணலாம் . 


-ஐ 


2 


A + B + C = 180 ° என்பதால் 


B + G 

2 


96 


A 
2 


ஆகவே 


B + C 

-ன் மதிப்பைக் காணலாம் . 
2 


B + C 
B = 

+ 
2 


B - C 

2 


c = 


; 


B + C B - C 
2 


a 


b 


மேலும் 


11 


sin A 


sin B 


ஆகவே 


b sin A 
sin B 


. 


log a = logs + Lsin 4-10 - Lsin B + 10 


= log b + L sin A - L sin B. 


ஆகையால் a- ஐயும் கணக்கிட முடியும் , 


195 


பயிற்சி 10. ABC முக்கோணத்தில் a = 12 , b = 8 , 0 = 36 ° 
எனின் முக்கோணத்தை விடுவி . 


A - B 
tan 

2 


a - b 
a + b 


cot 


C 
2 


- 


12-8 

cot 18 . 
12 + 8 


oot 18 ° = } tan 72 ° 


A - B 
.. L tan = Ltan 72 ° - log 5 

2 


10-4882-6990 


9-7892 


A - B 


31 ° 36 


2 


ஆனால் 


A + B 

2 


90 % 


பல 


= 720 


A = 


A + B A - B 

+ 
2 

2 


103 ° 36 


A + B 
B = 

2 


- 


A - B 

= 40 ° 24 

= 
2 


C 
மேலும் 

sin C 


b 
sin B 


log c = log b + L sin C - Lsin B. 

= log 8 + L sin 36 ° - I sin 40 ° 24 
• 9031 +9.7692 - 9.8117 


-8606 


c = 7-252. 


125. முக்கோணத்தில் , b , c , A என்பவை கொடுத்திருப்பதாகக் 
கொள்வோம் . முன் தொகுதியில் B , C கோணங்களைக் கணக்கிட்டு 
அதற்குப்பின் நெடுக்கைவாய்பாட்டால் a- யின் மதிப்பைக் கனக்கிட்டோம் . 
B , C என்பவற்றின் மதிப்புகளைக் கணக்கிடாமலும் 1 - ஐ அடியிற்கண்ட 


வாறு காணலாம் . 


196 


( a ) 


a = b2 + - 2bc cos A. ( கிடக்கை வாய்பாடு ) 


= b2 + -2bc 


( 1 


1-2 sin 


2 


= b2 + - 2bc + 4bc sin 


A 
2 


A 


( b - c ) + 4bc sin ? 


2 


(b- c) { 1 + 


4bc 

A ) 

sin 

( b - C ) 2 
2Vbc A 
tan e = 

sin எனக்கொள்வோம் . 

( 1 ) 
b - c 

2 
அப்பொழுது a = (6- ) 2 ( 1 + tan 0 ). 

( b - c ) sec 0 
ஆகவே a = ( b - c ) sec 0 

( 2 ) 
b , c என்பவை கொடுத்திருப்பதால் -வின் மதிப்புத் தெரியுமானால் 
( 2 )-லிருந்து a- ஐ கணக்கிடலாம் . 8 - வின் மதிப்பு ( 1 ) -லிருந்து காணலாம் . 
-வை உதவிக்கோணம் ( subsidary angle ) என்று கூறப்படும் . 


( 6 ) கிடக்கை வாய்பாட்டைக் கீழ்க்கண்ட முறையிலும் எழுதலாம் . 


a = b3 + - 2bc cos A 


= b + -2bc 


(2 005 A - 1 ) 


A 


(b + c ) 2 - 4bc cos 


2 


= b + c) 


+ be 
( b + c ) 


cos ? 


A 
2 


A 


2Vbc 


sins = 


COS 


A 

எனக் கொள்வோம் 
2 


b + c 


அப்பொழுது a = ( b + c ) 2 ( 1 - sin s 

= ( b + c ) 2 cos " 

( b + c ) cos 4 . 
கு உதவிக்கோணம் . 


a = 


197 


( c ) a = b + - 2bc cos A 


AL 


= ( b2 + c ) ( cos " 


21 


+ sin 


2bc | cos 


? 


AAL 
2 


sin 


A ) 


2 


21 


Con2 


A 

(b - c) + sin 
2 


A ) - 200 
" 
A1+ A 


A 

(b + c) 
2 


(b + c) tan 


= ( b - c ) cos ? 


b 
( b - C) 


A 
2 


2 


tan x = 


b + c 

tan 
6 - c 


A 

எனக் கொள்வோம் . 
2 


A 
அப்பொழுது a = ( 6 - C ) 2 0082 

sec s 
2 


ஆகவே = 

( 6 - c ) cos 
இங்கு உதவிக்கோணம் . 


A 

seco . 
2 


பயிற்சி 11. a = 1732 , b = 13:47 C = 47 ° 20 என்றிருப்பின் 
C- யின் மதிப்பு என்ன ? 

2Vab C 
tana 

sin 
a 

2 


= 


2 ( 17-32x 13.47) 

உ 

sin 23 ° 40 

3.85 
L tane = log 2+ ( log 17 32+ log 1347 ) - log 3 • 85 + Lsin 23 ° 40 

3010+ ( 1 2385+ ! 1294 ) - 5855 + 9 6036 
= 10-5031 . 


0 = 72034 


மேலும் 


C = 


- 
Cose 


.. 


log c = log ( a - b ) - Lcose + 10 . 

= log 3-85 - L cos 72 ° 34 + 10 . 


= 5855 - 9.4765 + 10 


= 1-1090 . 


12-85 


198 


பயிற்சிகள் 27 


C 


5 . 


கீழ்க்கண்ட முக்கோணங்களை விடுவி . 
1 . a = 17 , b = 12 

C = 59 • 17 
2 . 

a = 55-4 b = 33.09 C = 30 * 24 
3 . a = 681 C = 243 

B = 50 ° 42 
4 . b = 55 

38 

A = 547 
a = 15-72 

b = 17:08 C = 37 ° 25 
6 . a = 35 6 = 21 

C = 60 ° 
7 .. b = 131 

c = 072 A = 40° 
8 . b = 3 C = 5 

A = 10132 
உதவிக் கோணங்களால் முக்கோணங்களில் மூன்றாவது பக்கத்தைக் 
காண்க . 
9 . a = 9.2 b = 6.7 

C = 70 ° 12 
10 . a = 43 b = 32 

C = 48 ° 20 
11 . b = 233 c = 185 

A = 54 ° 


126 . 


வகை மூன்று . - ஈரடிவகை ( ambiguous case ) . 
A 

இரண்டு பக்கங்களும் அவற் 
றினுள் ஒன்றின் எதிர்கோண 
மும் கொடுத்திருப்பின் முக்கோ 
ணத்தை விடுவித்தல் . 


C 


8b 


B 


b , c , B என்பவை கொடுத் 
( திருப்பதாகக் கொள்வோம் . 


படம் 87 


siu C 


C- ஐ 


sin B 

b 


தொடர்பினால் காணலாம் . 


C 


C 
sinc = 


sin B 


இரு பக்கமும் மடக்கை எடுப்பின் 

L sin C - 10 = log c - log b + L sin B - 10 
a , b , B என்பவை கொடுத்திருப்பின் -ஐ கணக்கிடலாம் . 
A = 1800 -B - C . இதனால் A- யின் மதிப்பையும் கணக்கிடலாம் . 

h 
எஞ்சிய பக்கத்தை 

தொடர்பினால் கணக்கிடலாம் . 
sin A ein B 


a 


199 


127. sin C = sin B தொடர்பு சில வகைகளில் C- க்கு ஒரு 

b 
மதிப்பும் , சில வகைகளில் இரண்டு மதிப்புகளும் , சில வகைகளில் ஒன்று 
மில்லாமலும் கொடுக்கும் . அவை என்னென்ன என்பதை ஆராய்வோம் . 


-X 


A 


-+5 


1 


| 


128. ஈரடி வகையை வடிவ கணித மூலம் ஆராய்தல் . 

( Geometrical discussion ) 
b , c , B என்பவை 

கொடுத்து 
ABC முக்கோணம் 
வரையவேண்டுமெனக் 
கொள்வோம் . முதலில் 
ABY = B , AB = c 
என்று இருக்குமாறு BB 

D 
வரைந்து A- ஐ 

படம் 88 
மையமாக 6 ஆரையுள்ள 
ஒரு வட்டம் வரைவோம் . 
இவ்வட்டம் BY- ஐ வெட்டும் புள்ளியோ , புள்ளிகளோ C- யின் இடத் 
தைக் குறிக்கும் . 

AD- ஐ BY- க்குக் குத்துக்கோடாக வரைக . 


-YY 


Ci 


sia B = 


AD 
AB 


AD = AB8in B = c sin B. 

B - c 


B குறுங்கோணம் என்று கொள்வோம் . C- ஐக் காண 
A- ஐ மையமாக , 5 ஆரையுள்ள ஒரு வட்டம் வரைந்தோம் . அவ்வட்டம் 
கீழ்க்கொடுத்திருப்பவைகளில் ஏதாவது ஒன்றைச் செய்யலாம் . 
( 1 ) வட்டம் BY- ஐ வெட்டாமலிருக்கலாம் . 

A 
அப்பொழுது 
முக்கோணத்தை 
வரையமுடியாது . 


இவ்விடத்தில் b < AD . 


Y 


ஆகையால் b < c sin B. 


B 


D 


படம் 89 


200 


( 2 ) வட்டம் , BY- ஐ ஒரு புள்ளியில் தொடலாம் . 


அப்பொழுது 

ஒரே ஒரு 
முக்கோணந்தான் 
வரைய முடியும் . 
அது செங்கோண 

முக்கோணமாகும் . 
-YY 

அப்பொழுது 
D 

b = AD = c sin B. 
படம் 90 
வட்டம் BY- ஐ ஒரே பக்கத்தில் இரண்டு புள்ளிகளில் வெட்டலாம் . 


B 


( 3 ) 


ஆகவே 


11 


D 


ca 


கொடுத்திருக்கின்ற 
நிபந்தனைக்கிணங்க 
ABC ) , ABC , என்ற 
இரு முக்கோணங்கள் 
கிடைக்கும் . 

அப் 
பொழுது c > b > AD 

ஆகவே c > b > c sin B. 
படம் 91 
இவ்வாறு ஒரே அடுக்கு நிபந்தனைகளுக்கே வெவ்வேறான இரண்டு 
முக்கோணங்கள் கிடைப்பதால் இதனை சரடிவகை எனக் கூறப்படும் . 

( 4 ) வட்டம் BY- ஐ இரண்டு புள்ளிகளில் வெட்டலாம் . ஆனால் 
அப்புள்ளிகளில் ஒன்று YB-யின் நீட்சியில் அமையக்கூடும் . 

A 


ஆகவே 


CH 


B 


D 


C 


படம் 92 
கொடுத்துள்ள நிபந்தனைக்கிணங்க ஒரு முக்கோணந்தான் கிடைக்கும் . 
அப்பொழுது c sin B , C என்பவற்றைவிட 5 பெரிதாக இருக்கும் . 
ஆகவே -க்கும் , c sin B- க்கும் இடையில் 5 இருந்தால் தான் சரடிவகை 
உண்டு . 


201 


( 6 ) B விரிகோணம் எனக் கொள்வோம் . 


A 


கொடுத்திருக்கும் 


D 


-Y 


B 


படம் 93 


நிபந்தனைக் 


A 


கிணங்கப் படம் 


4 - ல் தான் ஒரு 


முக்கோணம் 


வரைய முடியும் . 


D 


அப்பொழுது 


B 
படம் 94 


b > c . 


A 


மற்ற மூன்று 


படங்களில் 


நிபந்தனைக் 


Ci 


கிணங்க 


-y 


D 


Ca 


B 


முக்கோணம் 


படம் 95 

A 


வரைய இயலாது . 


Ca 


D 


Ci 


படம் 96 


26 


202 


129. ஈரடி வகையைக் கோண கணித மூலம் ஆராய்தல் ( Trigono 
metrical discussion ) . 


csin B 
126 - வது தொகுதியில் C- ஐ sin ( = தொடர்பினால் 

b 
கணக்கிடலாம் என்று நிறுவினோம் . 


( A ) முதலில் B- ஐ குறுங்கோணம் எனக் கொள்வோம் . 


( a ) 


b < c sin B என்றிருப்பின் sin c > 1 . 


ஒரு கோணத்தின் நெடுக்கை ஒன்றைவிடக் கூடுதலாக இருக் 
காதலால் C- க்கு ஒரு மதிப்பம் இல்லை ஆகவே நிபந்தனைக்கிணங்க 
முக்கோணம் இல்லை . 


( 6 ) b = c sin B என்றிருப்பின் sinc = 1 ஃ C = 90 
ஆகவே நிபந்தனைக்கிணங்க ஒரு செங்கோண முக்கோணந்தான் உண்டு . 


( c ) b > c sin B என்றிருப்பின் sin c < 1. ஆகையால் 
C- க்கு இரண்டு மதிப்புகள் உண்டு ; ஒன்று 00 - க்கும் 90 ° -க்கும் இடை 
யிலும் , மற்றொன்று 90 - க்கும் 180 ° -க்கும் இடையிலும் இருக்கும் .. 
இவ்விரு மதிப்புகளும் எப்பொழுதும் கொடுத்திருக்கும் நிபந்தனைகளுக்குப் 
பொருந்தாது . அவை எப்பொழுதெல்லாம் பொருந்தும் , எப்பொழுதெல் 
லாம் பொருந்தாது எனப்பார்ப்போம் . 


( 1 ) c < b எனக்கொள்வோம் . 

அப்பொழுது C < B . B குறுங்கோணமாதலால் C- யும் 
குறுங்கோணமாகத்தான் இருத்தல் வேண்டும் . ஆகவே 90 ° -க்கும் 
180 ° -க்கும் இடையிலுள்ள C- யின் மதிப்பு பொருந்தாது . ஆகையால் 
நிபந்தனைக்கிணங்க ஒரு முக்கோணந்தான் உண்டு . 


( 2 ) c > b எனக்கொள்வோம் . 

அப்பொழுது C > B. ஆகையால் C- க்கு கிடைக்கும் 
இரண்டு மதிப்புகளும் பொருந்தும் . C- யின் மதிப்புகளுக்கு நேர்நிலையாக 

b sin A 
A- க்கு இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் . ஆகவே a = 

தொடர் 

sin B 
பினால் a- க்கு இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் . எனவே இவ்வகையில் 
( அ - து . c > b > c sin B ) நிபந்தனைக்கிணங்க இரண்டு முக்கோணங்கள் 
இருக்கும், 


203 


B. இரண்டாவதாக B- ஐ விரிகோணம் என்று கொள்வோம் . 


csin B 
( 1 ) c = 6 என்றோ c > என்றோ இருப்பின் sin c = 

5 
தொடர்பினால் கிடைப்பது sin C = sin B அல்லது sin C > sin B. 
அஃதாவது C = B அல்லது C > B.B ஒரு விரிகோணமாகையால் C- யும் 
ஒரு விரிகோணமாகும் . ஒரு முக்கோணத்தில் இருகோணங்கள் விரி 
கோணங்களாக இருக்காதபடியால் , அவ்விதம் இருக்கமுடியாது . 


( 2 ) c 

c > என்றிருப்பின் sin a sin B. ஆகவே C > B. 
ஆகையால் -க்குக் கிடைக்கும் மதிப்புகளில் குறுங்கோண மதிப்பு மட்டும் 
தான் பொருந்தும் . விரிகோண மதிப்பை எடுத்தால் முக்கோணத்தில் 
இருகோணங்கள் விரிகோணமெனக் கிடைக்கின்றதால் அம்மதிப்பைத் 
தள்ளிவிடலாம் . 


130 . ஈரடி வகையை இயற்கணித மூலம் ஆராய்தல் ( Algebrai 
cal discussion ) . 


b , 6 பக்கங்களும் , B கோணமும் கொடுத்திருக்கின்றன எனக் 
கொள்வோம் . 


A 


b = c + a2-2ca cos B. 


ஃ a - 2ac cos B = b - 


CC 


* 


c cos ? B ஐ 


இரண்டு பக்கமும் 


கூட்டின் 


B 


0a 


C 


படம் 97 


a -2ac cos B + c cos B = 62 - c + c cos ? B. 


( அது ) ( a - c cos B ) = 22- sin2 B. 


a - c cos B = + Vz2-2 sin B. 


a = c cos B + Vz2 - c2 sin : B. 


b , c , B என்பவை கொடுத்திருக்கின்றபடியால் சமன்பாட்டி 
னால் -ஐ காண முடியும் . 


204 


( a ) < c sin B என்றிருப்பின் b - c sin B குறை 
கணியமாகும் . ஆகவே Ve- c sin B கற்பனைத் தொகையாகும் 
(imaginary quantity ) . ஆகையால் 1 - ஐ காண இயலாது . அப்பொழுது 
நிபந்தனைக் கிணங்க முக்கோணம் இல்லை . 
G 

( b ) b = c sin B என்றிருப்பின் a- க்கு , c cos B என்ற ஒரு மதிப் 
புத்தான் கிடைக்கும் . ஆகவே நிபந்தனைக்கிணங்க ஒரு செங்கோண 

ன 
முக்கோணந்தான் உண்டு . 


( c ) b > c sin B என்றிருப்பின் 

என்றிருப்பின் எ - க்கு இரண்டு 

-க்கு இரண்டு மதிப்புகள் 
கிடைக்கும் . 

மிகைக்கணியமாதலால் c cos B + Vz2 - c sin B 
என்பவையும் மிகைக் கணியங்களாக 

இருந்தால் தான் நிபந்தனைக் 
கிணங்க இரண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் . B குறுங்கோணமாக 
இருந்தால் c cos B + V - sin B எப்பொழுதும் மிகைக்கணியமாக 
இருக்கும் . c cos B - V5? - sin B என்பது மிகைக்கணியமாக இருக்க 
வேண்டுமானால் c cos B > V - sin ? B என்றிருத்தல் வேண்டும் . 


( அது ) c cos B > 62 - sin B. 


( அது ) c cos B + c sin B > 62 . 


( அ - து ) c > z2. 


( அ - து ) c > 5 என்றிருக்கவேண்டும் . 


ஆகவே B குறுங்கோணமாகவும் , c sin B < b < 0 ஆகவும் இருப்பின் 
1 - க்கு இரண்டு மிகைக்கணியமான மதிப்புகள் கிடைக்கும் . அப்பொழுது 
நிபந்தனைக்கிணங்க இரண்டு கோணங்கள் உண்டு. 


b > என்றிருப்பின் c cos B - V3 : - c sin B என்பது குறைக் 
கணியமாகும் . ஆகவே எ -க்குமிகைக்கணியமான c cosB / Vb - c sin B 
என்ற ஒரு மதிப்புத்தான் உண்டு . ஆகையால் நிபந்தனைக்கிணங்க ஒரு 
முக்கோணந்தான் கிடைக்கும் . 


ஆகவே 


( d ) B விரிகோணமாக 

விரிகோணமாக இருப்பின் c cos B- யின் மதிப்பு எப் 
பொழுதும் குறைக்கணியமாகவே இருக்கும் . 

a- யின் 
c cos B - Vze - c2 sin B என்ற மதிப்பு குறைக்கணியமாக இருப்பதால் 
இந்த மதிப்பு பொருந்தாது . 


205 


என்பது 


-யின் அடுத்த மதிப்பான c cos B + Vz - csin B 

மிகைக்கணியமாக இருந்தால் தான் ஒரு முக்கோணமாவது 
கிடைக்கும் . அதற்காக V3 - sin B > - c cos B என்றிருத்தல் 
வேண்டும் . 


( அ - து ) b - c sin B > c cos B 


( அ - து ) b > c sin B + c cos B 
( அ.து ) 62 - 2 
( அ - து ) b > c . 


ஆகவே B விரிகோணமாக இருந்து 3 > என்றிருந்தால்தான் நிபந்தனைக் 
கிணங்க ஒரு முக்கோணம் கிடைக்கும் . இல்லையேல் அதாவது b > என் 
றிருப்பின் ஒரு முக்கோணமும் கிடைக்காது . 


131 . நாம் முன் தொகுதிகளில் நிறுவினவற்றை கீழ்க்கண்டவாறு 
அட்டவணையில் குறிக்கலாம் : 


வகை 


நிபந்தனைகள் 


தீர்வுகள் 


B. 


குறுங்கோணம் . 


1 


1 


b = c sin B 


தீர்வு இல்லை 


2 


b = c sin B 


ஒரு தீர்வு தான் உண்டு . அது செங் 
கோண முக்கோணமாகும் 


3 


c > b > c sin B 


ரண்டு தீர்வுகள் . ஒன்று குறுங் 
கோண முக்கோணம் ; மற்றொன்று 
விரிகோண முக்கோணம் 


4 / = 0 


ஒரு தீர்வு . அது இரு சரிச்சிறைய 
முக்கோணம் 


5 / > 


ணம் . 


ஒரு தீர்வு . குறுங்கோண முக்கோ 

விரிகோண முக்கோணம் 
கொடுத்திருக்கும் நிபந்தனைகளுக் 
குப் பொருந்தாது 


206 


B. விகோணம் .. 


1 < c 


தீர்வு இல்லை 


2 b = 


தீர்வு இல்லை 


3 


b > c 


ஒரு தீர்வு . விரிகோணம் முக்கோ 

ணம் . மற்ற குறுங்கோண முக் 
கோணம் கொடுத்திருக்கும் நிபந் 
தனைகளுக்குப் பொருந்தாது . 


பயிற்சி 12 B = 300 , b = V6 , c = 2V3 என்று கொடுத்திருப் 
பின் முக்கோணத்தை விடுவி . 


sinc = 


sin B 203sin 30 ° 
b 

V6 


3 


1 


203 
206 


V2 


+ c = 45 ° அல்லது 135 . 


c sin B < b < c என்றிருப்பதால் --யின் இரண்டு மதிப்புகளும் 

பொருந்தும் . 
AL 


ஆகவே 


நிபந்தனைக்கிணங்க 
இரண்டு 

முக்கோணங் 
கள் உண்டு . அவ்விரண்டு 
முக்கோணங்களைப் 
படத்தில் காணலாம் . 


30 


135 


45 


B 


C2 


Ci 


படம் 98 


BC ,, BC , பக்கங்களை முறையே ay . a , என்றும் , BAC ) , BAC , 
கோணங்களை முறையே A1 , A , என்றும் கொள்வோம் . 


( 1 ) ABC , முக்கோணத்தில் B = 300 , 0 , = 45 ° 


A = 105 


207 


ஆகவே a = 

bsin A , V6sin 105 ° 
sin B sin 30 ° 


6 sim 75 ° 
sin 30 ° 


v6 . (V3 + 1) = 3 + V3 . 


1.242 
( 2 ) ABC , முக்கோணத்தில் B = 30° , C , = 1350 
ஃ A , = 15 . 

N 6 sin 15 ° 
ஆகவே a . 

sin B sin 30 ° 3 202 
ஆகவே தீர்வுகள் பின்வருவன : 

C = 45 ° அல்லது 135 ° 


b sin A. 


V6 ( 03-1 ) 3 - 03 


A = 105 % 


150 


a = 3 + / 3 , 


3-03 


பயிற்சி 13. a = 37 : 5 , b = 13 : 5 , B = 21 ° 6 என்று கொடுத்திருப் 
பின் முக்கோணத்தை 
விடுவி . 

CC 


37-5 


13-3 


sin A. 

a sin B 

b 
37.5 sin 21 ° 6 

13 : 5 
37.5 * 36 

= 1 
13-5 


als 


A 


BB 


படம் 99 


.. A = 90 ° ... C = 680 54 


C = 


b sin C 13-5Xsin 68 °54 
sin B. sin 216 


13 : 5X - 9330 

36 


1.5X - 9330 


II 


04 


= 34 : 995 . 


குறிப்பு : - 6 = a sin B என்றிருப்பதால் நிபந்தனைக்கிணங்க 

முக்கோணந்தான் உண்டு . அது செங்கோண முக்கோணம், 


208 


பயிற்சி 14 . a = 12 , 1 = 10 , A = 400 என்று கொடுத் திருப்பின் 
முக்கோணத்தை விடுவி . 
CC 

b sin A 
sin B = 


10 


12 


10 sin 409 

12 


A / 40° 


> 6 


படம் 100 


10X 6428 

12 


= 5357 


பட்டிகையிலிருந்து sin 32 24 அல்லது sin 147 ° 36 = 5357 
என்று கிடைக்கிறது . 

B = 32 • 24 அல்லது 147 ° 36 
B- க்கு 147 ° 36 மதிப்பு இருத்தல் முடியாது ; ஏனெனின் A = 40 ° , 
A + B + C = 180 ° . 


B = 32024 


ஆகவே C = 107 ° 36 / 


b sin C 
sin B 


ஃ log c = log b + Lsin c - Lsin B 

= log 10 + Lsin ( 107 ° 36 ) - Lsin ( 32 ° 24 ) 
= 1 + 9.9532-9-5358 


= 1 : 4174 


c = 26-14 . 


குறிப்பு : - ab என்றிருப்பதால் நிபந்தனைக்கிணங்க ஒரு முக் 
கோணந்தான் கிடைக்கும் . 


பயிற்சி 15. b , c , B 
b , c , B என்பவை கொடுத்துள்ளவை 

ஆகவும் 
b < c ஆகவும் ; ayyag என்பவை மூன்றாவது பக்கத்தின் மதிப்புகளாகவு 
மிருப்பின் ( a - ag) + (a + ag) tan B = 432 என்று நிறுவுக . 

b2 = 3 + a - 2ca cos B. ( கிடக்கை வாய்பாடு ) 
( அ - து ) a - 2c cos Ba + - 2 = 0 . 
ஆகவே as , ay 

a ,, a , என்பவை மேலிருக்கும் சமன்பாட்டின் தீர்வுகளாகும் , 


209 


ஃ 


a , + a , = 2c cos B 


aya , = c - 52 


( a , -a ) = ( a + a ) - 4a, a , 


= 4c cos2 B - 4 ( c - 52) 


= 4b2-4c sin B 


ஆகவே ( a - a ) + (a + as ) 2 tan ? B. 


= 4b - 402 sin B + 4c cos Btan . B 


= 46-4c2 sin B + 4c sin B 


= 462 . 


பயிற்சி 16 . ஈரடி கையில் C , c , a என்பவை கொடுத்துள்ளவை 
என்றும் , ac > usin C என்றும் , 6 - யின் மதிப்புகள் 51 , 5 , என்றும் ,, 
C- யின் எதிர்பக்கத்தின் இருப்பிடங்களின் இடைக்கோணம் 9 என்று 
மிருப்பின் 

8_b , - 5 , 

cot C என்று நிறுவுக . 
2b, + 5 , 


tan 


26 , b , 
மேலும் C = 45 ° என்றிருப்பின் cos 6 = 

b , 2 + b , 


என்று நிறுவுக . 


2 


CA , = 6 ,, CA , = b , 


ஆகவே 


A , 4 , = b , - 6 , 


B- லிருந்து CA க்கு BD குத்துக்கோடு வரைக . 


B 


3 


8 


G 


C 


CC 


A. 


D 


Aa 


படம் 101 


27 


210 


BA = BA , என்பதால் A , BD = A , BD . 


A , BD = 


மேலும் A , A , -வின் நடுப்புள்ளி D ஆகும் . 


CD = CA , + A , D = b_ + 


b2-5 , 6 , + 5 , 
2 

2 


BD 
CBD முக்கோணத்தில் tan c = 

C D 


BD = CD tan C. 


= 51 + 5 , 

tan C. 
2 


A , BD முக்கோணத்தில் 


tan A , BD 


A , D 
BD 


பி 
( அது ) tan . 

2 


= 


b . - 3 , .6.16, 

tan C. 
2 

2 


b ,-6 

cot C. 
b , + b , 


C = 45 ° என்பதால் cot c = 1 . 

8_b2-5 , 
ஆகவே tan 

2 b , + b . 

8 
1- tan 1 

( b , - 5 ,) 
2 

( b , +5, ) 
cos0 = 

8 
1+ tana 

( 6 , - 6 ,) 
1 + 
2 

( 6. + 5 , ) ? 


2 


21 


= 


2 


// 


(b , + 5, )2- (b , - 5 , ) 
( 5 , +5 ,) + (6 , - 5, ) 

26 , b , 
5. + 5 , 


ப 


21 


211 


பயிற்சிகள் 28 


கீழ்க் கொடுத்திருக்கும் முக்கோணங்களை விடுவி . 


1. a = 503 , b = 15 , A = 30 . 
2. a = 3 + 13, c = 3-13, C = 15 ° . 
3.a = 7.81 , b = 6-24 , B = 51 ° 15 . 
4.b = 8-46 , c = 6-38 , B = 127 ° 20 . 
5. a = 5-18 , b = 6-26 , A = 54 ° 35 . 


c - 8-23 , 


C = 63030 . 


c = 724 , 


C = 1320 30 


( = 5140 , 


A = 60 ° 10 


c = 120 . 


A = 520 . 


b = 70 ; 


A = 620 . 


6.u = 7-64 , 
7. a = 513 , 
8. a = 4584 , 
9. a = 225 , 
10. a = 50 , 
11. c = 74 , 
12. a = 7 , 
13. a = 113 , 
14. a = 7 , 
15. a = 07 , 


b = 56 , 


B = 35 ° 15 . 


c = 10 , 


A = 400 . 


b = 92 . 


A = 22 ° 531 . 


c = 10 , 


A = 400 27 


b == 119 , 


A = 506 


16 . 


a , b , A என்பவை கொடுத்திருப்பதாகவும் , , , என்பவை 
ஈரடிவகையில் மூன்றாவது பக்கத்தின் மதிப்புகளாகவும் , 
CC, ஆகவும் இருப்பின் பின்வருவனவற்றை நிறுவுக : -- 


( 1 ) e - c , = 2a cos B , 
c . - C , 

b sin A 
( 2 ) 

2 


COS 


3 


a 


C + C , 


( 3 ) sin 


C - C , 
sin - cos A cos B .. 

2 


( 4 ) c + , - 2c , c, cos 2A = 4a cos A. 


( 5 ) 


sin C , 
sia B .. 


sin c , 
+ 

= 2 cos A. 
sin B , 


( 6 ) tan A = cot 

C + C , 

2 


G 


212 


17. ஒரு முக்கோணத்தில் , c , C என்பவை கொடுத்திருப்பதாக 

வும் , 6. 6 , என்பவை மூன்றாவது பக்கத்தின் மதிப்புக 
ளாகவும் , - , , என்பவை நிபந்தனைக்கிணங்கக் கிடைக் 
கும் முக்கோணங்களின் உள் ஆரைகளாகவும் இருப்பின் 
பின் வருவனவற்றை நிறுவுக : 

b 
( 1 ) cot 

cot 

= 1 . 
2 

2 


be 


( 


T 


C 
( 2 ) r.r, = a (a - c ) sin2 

2 


, 


132 . வகை நான்கு .-- ஓரு பக்கமும் , இரண்டு கோணங்களும் 
கொடுத்திருப்பின் முக்கோணத்தை விடுவித்தல் . 


A 


a , B , C என்பவை கொடுத் 
திருப்பதாகக் கொள்வோம் . 


B- யும் C- யும் கொடுத்திருப்ப 
தால் A- யின் மதிப்பைக் கணக் 
கிடலாம் . A = 180 ° -B - 0 . 
b , c பக்கங்களைக் கீழ்க்கண்ட 
வாய்பாடுகளினால் 

கணக்கிட 
லாம் . 


B 


d 


படம் 102 


a 


G 


sin c 


b 
sin A = sin B 

a sin B 

sin A 
a sin C 
sin A 


b = 


C 


பயிற்சிகள் 29 
கீழ்க் கொடுத்திருக்கும் முக்கோணங்களை விடுவி . 
1 .. a = 121 

B = 40 ° 

C = 75 . 
2.b = 60 , A = 5001 

C = 750 ) 
3. a = 5614 , A = 41 ° 209 B = 59 17 . 
4. a = 14-78 , B = 10 ° 321, C = 47 ° 10 . 
5. a = 6 : 35 , B = 34 ° 16 / C = 27 ° 33 . 
6.b = 251) 

, B = 129 ° 15 , C - 32 ° 50 . 

. 
7. a = 87 2 , A = 127 ° 30 , C = 32 ° 5 . 


அதிகாரம் 11 


உயரங்களும் தொலைகளும் ( Heights and distances ) 


133. மூன்றாவது அதிகாரத்தில் , செங்கோண முக்கோணத்தின் 
தீர்வுகளைப் பயன்படுத்தி உயரங்களும் தொலைகளும் அடங்கிய சில சுலப 
மான கணக்குகளைப் பார்த்தோம் . இவ்வதிகாரத்தில் சிறிது கடினமான 
தும் , முக்கோணங்களின் தீர்வுகள் மாத்திரமின்றி வடிவ கணிதத் தேற் 
றங்களும் கோண கணிதத் தேற்றங்களும் மடக்கை வாய்பாடுகளும் ஆகிய 
வற்றைப் பயன்படுத்திச் செய்யும் சில கணக்குகளைப் பார்ப்போம் . முதலில் 
ஒரே தளத்தில் எடுக்கும் அளவுகள் கொண்ட கணக்குகளையும் , பிறகு 
பல தளங்களில் எடுக்கும் அளவுகள் கொண்ட கணக்குகளையும் பார்ப்போம் . 


ஒரே தளத்தில் எடுக்கும் அளவுகள் கொண்ட கணக்குகள் 


பயிற்சி 1 . ஒரு கோபுரத்தின் அடிப் பாகம் வழிச் செல்லும் 
கோட்டிலிருக்கும் 1 அடி இடைப்பட்ட இரண்டு இடங்களிலிருந்து 
கோபுர உச்சியின் ஏற்றக்கோணங்கள் a , B எனின் கோபுரத்தின் 
உயரமென்ன ? 


PP 


QP- ஐ கோபுரமாகவும் , 
பார்க்கும் இடங்களை 

A , B ஆகவும் 

கொள்வோம் . 
PAB முக்கோணத்தில் 
AB 

BP 
sin APB sin BAP 


Jd 


0a 


AP 


BP A 


வ 


B 
படம் 103 


sin ( B - a ) sin a 


BP - 


a sin a 
sin ( B - a ) 


BPQ முக்கோணத்தில் PQ = BP sin s . 


a sin o sin B. 
PQ = 

sin ( B - a ) 


214 


பயிற்சி 2. பார்வையிலிருக்கும் ஆனால் செல்லமுடியாத இரண்டு 
இடங்களின் இடைப்பட்ட தொலையைக் காணுதல் . 


LDIT OOT 


B 


அவ்விடங்கள் P , Q 
என்று கொள்வோம் . P , Q 
இடங்களைச் செல்லமுடியு 

A , B இடங்களி 
விருந்து பார்க்க 

முடியு 
மெனக் கொள்வோம் . கருவி 
கள் மூலம் PAA , QAB , 
PBA , ABQ கோணங்க 
ளின் அளவுகளை அறியலாம் . 
AB-யின் நீளத்தைக் 

காண்க . 

PAB முக்கோணத்தில் 
படம் 104 

AB , PAB , PBA 

என்பவை தெரிவதால் 
PB- யின் நீளத்தைக் கணக்கிடலாம் . அதேமாதிரி ABQ முக்கோணத்தி 
லிருந்து 

BQ- யின் நீளத்தை அறியலாம் . PBQ- யின் அளவு தெரியும் . 
ஆகவே PBQ முக்கோணத்தில் PB , BQ , PBQ என்பவை தெரிவதால் 
PQ- ஐக் கணக்கிடலாம் . 


d 


பயிற்சி 3. ஒரு தூணின் மேல் ஒரு கொடி நாட்டியிருக்கிறது . 
தூணும் கொடியும் படுக்கைத் தளத்தின் தூணின் அடிப்பாகத்திலிருந்து 
a அடிக்கு அப்பால் இருக்கும் ஒரு 

புள்ளியோடு 

சமகோணங்கள் 
பிறப்பிக்கின்றன . தூணின் உயரம் 1 அடி ஆயின் கொடியின் உயரம் 
ar + 12 
( a - 12 

7 அடி என்று நிறுவுக . 


AB , BC என்பவற்றை முறையே தூணும் கொடியும் எனவும் , 
கொடியின் உயரம் எனவும் , D- ல் கொடியும் தூணும் சமகோணங்கள் 
பிறப்பிக்கின்றன எனவும் கொள்வோம் .. 

AC_x + h 
tan 28 = 

DA 


h 


tan 0 = 


( 2 ) 


215 


ஆகவே ( 1 )-லிருந்து 


= a tan 20 - h . 


0 


2a tana 

-h . 
1 - tane 


h 
2a 


B 


B 


ha 


1 


aa 


0 


h 


இ 


2hai 
a - 12 


-h = 


h ( a + he ) 
( a - h ) 


D 


A 


oa 
படம் 105 


பயிற்சி 4. A இடத்திலிருந்து ஒரு 

இடத்திலிருந்து ஒரு மலை உச்சியின் ஏற்றக் 
கோணம் a . படுக்கைத் தளத்தோடு B • சரிவாயிருக்கும் தளத்தில் 
உச்சியை நோக்கி - அடி நடந்த பிறகு ஏற்றக் கோணம் / 

எனின் 
c sin a sin ( Y - B ) 
அம்மலையின் உயரம் 

என்று நிறுவுக . 
sin ( 7- a ) 

CC 


E 


B 


B 


A 


D 


படம் 106 


ABC முக்கோணத்தில் 


AC 
sin ABC 


AB 
sin ACB 


216 


AC 


csin ABC 
sin ACB 


ACB = ACD - BCE 

( 90 ° -a ) - ( 90 ° -Y) 


= Y - a . 


ABC = 180° - ACB - BAC 


180 ° - ( Y - a ) - ( a - B ) 


180 ° -Y + a - a + B 


180 ° - (Y- B ) . 


AC = 


c sin ( Y - B ) 
sin ( Y - a ) 


மலையின் உயரம் = CD = ACsia a = 


c sin a sin ( Y - B ) . 

sin ( Y - a ) 


பயிற்சி 5 . மேடைமீதிருக்கும் கொடித்தூண் உச்சியின் 
எற்றக்கோணம் B ஆக ஒருவன் காணுகிறான் . 

மேடையை 

நோக்கி 
a அடி நடந்தபிறகு கொடித் தூண் a என்ற மீப்பெரும் கோணத்தை 
( maximum angle ) பிறப்பித்தால் கொடித் தூணின் உயரம் 
2a sin a sin B 

என்று நிறுவுக . 
cos B + sin ( a - B ) 


CE- ஐ மேடையாகவும் , ED- ஐ 
கொடித் தூணாகவும் , A- ஐ முதலி 
லிருந்து பார்த்த இடமாகவும் , 
DE மீப்பெரும் கோணத்தை 
உண்டுபண்ணும் இடம் B ஆகவும் , 
கொடித் தூணின் உயரத்தை 
h ஆகவும் கொள்வோம் . 


18 


R 


E 


al 


A < IE 


B- யோடு DE மீப்பெரும் 
கோணத்தை உண்டுபண்ணுவதால் 
D , E , B புள்ளிகள் வழிச் 
செல்லும் வட்டத்தை 
AC , B- யில் தொடும் . 


C 


6 
படம் 107 


217 


CBE = BDE = 0 . 


BEC = BDE + DBE . 


( அ - து ) 90 ° -0 = 0 + a .. 

: 20 = 90 ° -a . 


( 1 ) 


BDE முக்கோணத்தில் 


BE 


DE 


sin a 


sin a 


h sin G 


BE 


( 2 ) 


sin a 


ACD முக்கோணத்தில் 

CD h + CE 
tan B : 

AC 


a + BC 


h + BE sin a 
a + BE cose 


h + 


h sine 

sin a 


sin a 


BE- யின் மதிப்பை 
2 - லிருந்து ஈடாகக் 
கொடுத்தால் ) 


a + 


h sin a 

cos 8 


sin a 


h ( sin a + sin 9 ) 
a sin a + hsin a cos 9 
h . { sin a + 1 (1- cos 26 ) } 

h 
a sin a + sin 20 

2 


= 


sin B 


h ( 2 sin a + 1 - cos 20 ) . 

2a sin a + hsin 20 
h ( 2sin a + 1- sin a ) ( -வின் மதிப்பை 1 - லிருந்து 
2a sin ( + h cos ( l ஈடாகக் கொடுத்தால் ) 

h ( sina + 1 ) 
cos B 2a sin a + h cos a 
( அ - து ) sin B ( 2a sin a + h cos a ) = h cos B ( sin a + 1 ) . 
( அ - து ) h { ( sin a cos B - cos a sin B ) + cos B } = 2a sin a sin B. 
( அ - து ) * { sin ( a + B ) + cos B } = 2a sin a sin B. 

2a sin a sin B 
h = 

sin ( a + B ) + cos B 


. 


28 


218 


பயிற்சி 6. நேராக ஓடும் ஆற்றின் கரையில் நடக்கும் ஒருவன் , 
இரண்டு இடங்களை இணைக்கும் கோடு ஆற்றோடு a ° சாய்வாக இருக்கிற 
தாகக் காணுகிறான் . அவன் C அடி நடந்த பிறகு அவ்விடங்கள் B என்ற 
மீப்பெருங்கோணத்தை பிறப்பிப்பதாகக்காணுகிறான் . அவ்விதமானால் அவ் 

2c sin ( lsin B 
விரண்டு இடங்களின் இடைப்பட்ட தூரம் 

என்று காட்டுக . 
cos a cos B 


Q 


P 


A < a 


CC 


B 
படம் 108 


AB- ஐ ஆறாகவும் P , Q புள்ளிகளை அவ்விரண்டு இடங்களாகவும் 
கொள்வோம் . PQ , B- யோடு மீப்பெரும் கோணத்தை பிறப்பிப்பதால் 
P , Q , B புள்ளிகள் வழியாகச் செல்லும் வட்டம் AB- ஐ B- யில் 
தொடும் . 

ABP = BQP = 0 . 
மேலும் ABQ = 8 + B . 
ABQ + BAQ + AQB = 180 ° 
ஃ 8 + B + a + 8 = 180 ° . 

20 = 180 ° - ( a + B ) . 

0 = 90 ° -1 ( a + B ) . 
BPQ = 0 + a = 90 ° - > ( a + B ) + a = 90 ° - } ( B + a ) . ( 1 ) 
ABQ முக்கோணத்தில் 
AB AQ 

BQ 
sin AQB sin ABQ 

sin BAQ 


ஃ 


BQ 


AB sin BAQ 
sin AQB 


c sin a 
sin a 


( 2 ) 


219 


PBQ முக்கோணத்தில் 


BQ 
sin BPQ 


: 


PQ 


PQ 
sin PBQ 
BQ sin PBQ 

sin BPQ 
c sin a sin B 
sine sin ( a + 9 ) 


( 2 - லிருந்து BQ- யின் மதிப்பை ஈடாகக் கொடுத்தால் ) 


// 


c sin d sin 
sin { 900-1 (a + B )} sin { 900-1( B - a )} 

c sin a sin B 
cos 3 ( a + B ) . cos I ( B - a ) 
2c sin a sin B 
cos a + cos B 


பயிற்சிகள் 30 


1 . 


h அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்தும் , அடிப்பாகத்தி 

லிருந்தும் ஒரு மேடை உச்சியின் ஏற்றக்கோணங்கள் முறையே 
a , B ஆகும் . அவ்விதமானால் மேடையின் உயரமென்ன ? 
h = 250 , a = 50 , B = 75 • ஆக யிருப்பின் அதன் உயரத் 
தைக் காணுக . 


2 .. 


ஒரு தூண் உச்சியின் ஏற்றக்கோணம் 9 ஆகவும் , பார்க்கும் இடத்தி 

லிருந்து h அடிக்குக் கீழிருக்கும் குளத்தில் தெரியும் அத 
னுடைய நிழலின் இறக்கக்கோணம் - ஆகவும் இருக்கின்றன . 
அத்தூணின் உயரம் குளம் நிரப்பிலிருந்து - அடியானால் 
h sin ( 5 + 9 ) 

என்று நிறுவுக . 
sin ( 0-0 ) 


3 . 


ஒரு ஆகாயவிமானத்திலிருந்து 1 அடி உயரமுள்ள ஒரு மேடை 

உச்சி , மேடை அடிப்பாகம் இவற்றின் இறக்கக்கோணங்கள் 
முறையே a , B என்று தோன்றுமானால் ஆகாய விமானம் 
எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது ? h = 200 , a = 60 , 
B = 70 ° ஆகவிருப்பின் அந்த உயரத்தை கணக்கிடுக . 


220 


4 . 


h அடி உயரமுள்ள மேடை உச்சியிலிருந்து படுக்கைத் தளத்தில் , 
அம்மேடையின் அடிப்பாகம் வழியாகச் செல்லும் ஒரு கோட்டி 
லிருக்கும் இரண்டு பொருள்களின் இறக்கக்கோணங்கள் 450 - A , 
45 • + A ஆகும் . அவ்விரண்டு பொருள்களின் இடைப்பட்ட 
தொலை 2h tan 2A என்று நிறுவுக . 


5 
. 


ஒருவன் ஒரு மேடையின் ஏற்றக்கோணம் A ஆகக் காணுகிறான் . 
மேடையின் நேராக a அடி நடந்த பிறகு எற்றக்கோணம் 
45 ஆகவும் , அதற்குப் பிற்பாடு 5 அடி நடந்த பிறகு 900 - A 
ஆகவும் காணுகிறான் . மேடையின் உயரமென்ன ? 


6 . 


ஒரு கோபுரத்தின் அடிப்பாகம் வழியாகச் செல்லும் ஒரு கோட்டி 
லிருக்கும் A , B , C மூன்று இடங்களிலிருந்து , கோபுர உ 
பார்க்கப்படுகிறது . B , C இடங்களிலிருந்துள்ள ஏற்றக்கோணங் 
கள் A- லிருந்துள்ள எற்றக்கோணத்தை விட முறையே இரண்டு , 
மூன்று மடங்குகளாக இருக்கின்றன . AB = a , BC = b என் 
றிருப்பின் கோபுரத்தின் உயரம் V ( a + b ) (35 - a ) என்று 

26 
காட்டுக . 


J 


A- யிலிருந்துள்ள ஏற்றக்கோணத்தின் இருக்கை என்றால் 
5a = 136 என்று நிறுவுக . 


7 .. 


54 அடி உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கு , ஒரு குன்றின் மேல் 
இருக்கிறது . கடலில் நங்கூரமிட்டிருக்கும் கப்பலிலிருந்து கலங் 
கரை விளக்கின் உச்சி , குன்றின் உச்சி இவற்றின் எற்றக்கோணங் 
கள் முறையே 4052 , 42 ஆயின் குன்றின் உயரமும் , குன்றி 
லிருந்து கப்பலுடைய தொலையும் காண்க . 


8. 1 அடி 


11 அடி உயரமுள்ள ஒரு 

ஒரு தூணின் அடிப்பாகத்திலிருந்து தூபி 
ஒன்றின் ஏற்றக்கோணம் 5a . அத்தூணின் உச்சியிலிருந்து 
பார்க்கும்போது ஏற்றக்கோணம் 41 ஆக மாறுமாயின் அந்த 
தூபியின் 

உயரமும் , தூணிலிருந்து அதன் தொலையும் 

h cos 4a sin 5a h cos 4a cos 5a 
முறையே 

என்று நிறுவுக . 
h = 20 , 1 = 80 என்றிருப்பின் தூபியின் உயரமும் , தூணி 
லிருந்து அதன் தொலையும் காண்க . 


. 


sin a 


sin at 


221 


9 . 


ஒரு மேடை , படுக்கைத் தளத்திலிருக்கும் ஒரு புள்ளியோடு 
a கோணத்தை பிறப்பிக்கிறது . அப்புள்ளிக்கு நேரே , அடி 
உயாத்திலிருக்கும் வேறொரு புள்ளியிலிருந்து மேடையின் அடிப் 
பாகத்தின் இறக்கக்கோணம் B ஆகும் . அந்த மேடையின் உயா 
மென்ன ? 


10. 60 அடி உயரமுள்ள ஒரு விளக்குத் தூண் A , B இரண்டு புள்ளிகள் 

வழியாகச் செல்லும் கோட்டிலிருக்கிறது . அத்தூணின் ஏற்றக் 
கோணங்கள் முறையே 55 30 , 23-23 என்றிருப்பின் AB- யின் 
நீளமென்ன ? 


11. A , B இரண்டு பொருள்களின் திசைக்கோணங்கள் முறையே நேர் 

வடக்காகவும் வ . 13 • மே . ஆகவும் ஒருவன் காணுகிறான் . 
மேற்காக ஒரு மைல் நடந்த பிறகு அந்த பொருள்களின் திசைக் 
கோணங்கள் முறையே வடகிழக்காகவும் , நேர்கிழக்காகவும் இருக் 
கின்றன . அப்பொருள்களின் இடையிட்ட தூரமென்ன ? 


12 . 


ஒரு ஆகாய விமானத்திலிருந்து இரண்டு மைல் குற்றிகளின் இறக் 
கக்கோணங்கள் முறையே 5739 , 17 • 42 ஆயின் ஆகாய 
விமானத்தின் உயரமென்ன ? 


13. கடலோரத்திலிருக்கும் 200 அடி உயரமுள்ள 

ஒரு குன்றின் 
மேலிருந்து பார்க்கும் ஒருவன் , ஒரு படகின் இறக்கக்கோணங்கள் 
ஒரு நிமிடத்தில் 62 ’ - யிலிருந்து 26 - யாக மாறுவதைக் கண்டால் 
படகின் வேகமென்ன ? 


14. நீர் மட்டத்திலிருந்து 15 அடி உயரத்தில் நிற்கும் ஒருவன் , ஒரு 

ஆகாய விமானத்தின் ஏற்றக்கோணம் 59.16 ஆகவும் , தண்ணீ 
ரில் அதன் நிழலுடைய இறக்கக் கோணம் 60 ° 42 ஆகவும் 
காணுகிறான் . ஆகாய விமானம் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது ? 


15. கடலோரத்திலிருக்கும் குன்றின் உச்சியிலிருந்து பார்க்கும் ஒருவன் , 

கடலில் 1500 அடிக்கு அப்பால் நங்கூரமிட்டிருக்கும் கப்பலின் 
உச்சியில் தெரியும் விளக்கின் ஏற்றக்கோணம் ஆகவும் , 
தண்ணீரில் தெரியும் அதன் படிவத்தின் இறக்கக்கோணம் 
B ஆகவும் கண்டால் குன்றின் உயரம் 750 ( tan a + tan B ) அடி 
என்று நிறுவுக . 


222 


16 . 


வடபக்கம் சரிவாயிருக்கும் ஒரு தூணின் அடிப்பாகத்திலிருந்து 
நேர் தெற்காக a , 6 அடிக்கு அப்பால் இரண்டு இடங்களிலிருந்து 
தூண் உச்சியின் ஏற்றக்கோணங்கள் a , B ஆகும் . தூண் படுக் 

b cot a - a cot B 
கைத் தளத்தோடு cot - 1 

சாய்ந்திருக்கிற 

b - a 
தென நிறுவுக . 


[boo 


17 . 


ஒரு மேடையும் , அதன்மேலுள்ள a அடி உயரமுள்ள ஒரு கொடித் 
தூணும் படுக்கைத் தளத்திலிருக்கும் ஒரு புள்ளியோடு முறையே 

B கோணங்களைப் பிறப்பித்தால் மேடையின் உயரம் 
a sin a cos ( a + B 

என்று நிறுவுக . 
sin B 


a , 


18 . 


ஒரு சுவரும் , அதன் மேல் நாட்டியிருக்கும் கொடித்தூணும் படுக்கைத் 
தளத்திலிருக்கும் ஒரு இடத்தில் முறையே a , B கோணங்களைப் 
பிறப்பிப்பதாக ஒருவன் காணுகிறான் . அவன் சுவரின் நேராக 
a அடி நடந்தபிறகு கொடித் தூண் B கோணத்தைப் பிறப்பிப்ப 
தாகக் காணுகிறான் . கொடித்தூணின் உயரமும் , சுவரின் உயர 
மும் காணுக . 


19. மேடையின் மேலிருக்கும் ஒரு கொடித் தூண் 

ஒரு கொடித் தூண் படுக்கைத்தளத்தி 
லிருக்கும் A , B இரண்டு இடங்களோடு ஒரே கோணத் 
தைப் பிறப்பிக்கிறது . A , B- லிருந்து கொடித்தூணின் ஏற்றக் 
கோணங்கள் முறையே a , B ஆகும் . AB = a என்றிருப்பின் 

a sin ( a + B- 90 ° ) 
கொடித்தூணின் உயரம் 

என்று காட்டுக . 
sin ( a- B ) 


20. ஒருவன் ஒரு கோபுரத்தின் ஏற்றக்கோணம் 0 ஆக காணுகிறான் . 

கோபுரத்தின் நேராக 1 அடி நடந்த பிறகு ஏற்றக்கோணம் 
90 ° - 9 ஆகவும் , அதற்கு அப்பால் 5 அடி நடந்த பிறகு 20 ஆக 
வும் இருப்பின் cos 20 = 

என்று நிறுவுக . 
2 ( a + b ) 


21 . 


ஒரு தூணின் மேலிருக்கும் ஒரு சிலை , படுக்கைத்தளத்திலிருக்கும் 
ஒரு புள்ளியோடு ( மீப்பெரும் கோணத்தைப் பிறப்பிக்கிறது . 
அந்த சிலை , தூண் இவற்றின் உயரங்களின் விகிதம் k என் 
றிருப்பின் k - 

என்று நிறுவுக . 
1- sind 


2 sin d 


223 


22 . ஒரு குன்றின் ஏற்றக்கோணம் 47 ° . படுக்கைத்தளத்தோடு 320 

சாய்ந்திருக்கும் தளத்தில் 500 அடி மேல் நோக்கிச் சென்ற பிறகு 

அதன் ஏற்றக்கோணம் 77. குன்றின் உயரமென்ன ? 
23. படுக்கைத் தளத்திலிருக்கும் ஒரு இடத்திலிருந்து ஒரு குன்றின் 

ஏற்றக்கோணம் 45 . படுக்கைத் தளத்தோடு 15 ° அடி சாய்ந் 
திருக்கும் தளத்தில் 500 அடி உச்சி நோக்கி நடந்த பிறகு அதன் 

ஏற்றக்கோணம் 750. குன்றின் உயரமென்ன ?? 
24 . ஒரு சாய்வு தளத்தில் - அடி நடந்த பிறகு , அத்தளத்தின் அடிப் 

பாகம் வழியாகச் செல்லும் படுக்கைத் தளத்தில் இருக்கும் ஒரு 
பொருளின் இறக்கக்கோணம் a ஆகக் காணுகிறான் . மேலும் 
C அடி நடந்த பிறகு , அப்பொருளின் இறக்கக்கோணம் B ஆக 
மாறுகிறது . அந்த சாய்வுத் தளத்தின் சாய்வு கோணம் 0 ஆக 
இருப்பின் cot 6 = 2 cot B - cot ( l என்று நிறுவுக . 


134 . பல தளங்களில் எடுக்கும் அளவுகளைக்கொண்ட கணக்கு 
களைப் போடுவதற்கும் , அவற்றை நன்றாகப் புரிவதற்கும் திண்ம வடிவ 
கணிதம் ( solid geometry ) நன்றாகத் தெரிய வேண்டும் . பல தளங்களி 
லுள்ள கோடுகளையும் கோணங்களையும் ஒரே படத்தில் வரைவதற்குக் 
கற்பனை இன்றியமையாதது . 


பல தளங்களில் எடுக்கும் அளவுகளைக்கொண்ட கணக்குகள் 


பயிற்சி 7. ABCD என்ற நீண்ட சதுர தோட்டத்தினுள் ஒரு 
செங்குத்தான கொடித் தூண் நிற்கிறது . A , B , C , D- லிருந்து அத் 
தூண் உச்சியினது ஏற்றக் கோணங்கள் a , B , 7 , 0 எனின் cot 9 = 
( cotra - oot B + ooty) என்று நிறுவுக . 


PE- ஐ 


D 


கொடித் தூண் என்று 
கொள்வோம் . 


C 


T7 


lE 


APE 
முக்கோணத்தில் 


PP 


PE 
tand = 

AP 


4. 


B 


.. AP = PE cot a . 


படம் 109 


224 


இவ்வாறே PB = PE cot B 

PC = PE cot y 

PD = PE cot e 
மேலும் PA2 + PC2 = PB2 + PD ? என்று எளிதிற் காணலாம் . 

PE2 cotia + PE : cot y = PE2 cot 2 B + PE cot2 8 . 

cot 9 = cot a - cot - B + cot - Y . 
. cote = ( cotea - cote / 3 + coty ) 3 


பயிற்சி 8. படுக்கைத் தளத்தில் 1 அடி உயரமுள்ள ஒரு கோபுரம் 
நிற்கிறது . அதற்கு நேரே தெற்கில் நிற்கும் ஒருவன் அதன் உச்சியின் 
ஏற்றக் கோணத்தை a ஆகக் காணுகிறான் . அவன் அந்த இடத்தி 
லிருந்து நேரே மேற்கே 1 அடி நடந்த பிறகு அதன் 

அதன் ஏற்றக் 
கோணம் B ஆக கண்டால் 12 = 12 ( cot - B - cotea ) என்று நிறுவுக . 

A 

AB- ஐ கோபுரமாகவும் C- ஐ 
முதலில் இருந்து பார்க்கும் இட 
மாகவும் , 

D- ஐ இரண்டாவது 
இடமாகவும் கொள்வோம் . 


B 


Ro 


C இடத்திலிருந்து D நேரே 
மேற்கே இருப்பதால் CD கோடு 
ABC என்ற செங்குத்தான தளத் 
திற்கு , குத்துக்கோடாக இருக் 


DEIR 


து 


பI 


ஆகவே ACD = 900 . 


CC 


படம் 110 


ABC முக்கோணத்தில் AC = h cosec a . 
ABD முக்கோணத்தில் AD = h cosec B. 
ACD முக்கோணத்தில் ACD = 900 . 
ஆகையால் CD = AD - AC2 
( அ- து ) 12 = h : cosec B - h cosecru 

= h2 ( 1 + cot " B - 1 - cot a ) 
= h2 ( cot B - cot a ) 


225 


பயிற்சி 9. 2a 

2. இடைப்பட்ட இரண்டு இடங்களிலிருந்து ஒரு 
மேடை உச்சியின் ஏற்றக்கோணங்கள் 0 ஆகும் . அவ்விரண்டு இடங்களின் 
நடு மத்தியிலிருந்துள்ள இடத்திலிருந்து ஏற்றக்கோணம் ஆனால் 

a sin o sin e 
மேடையின் உயரம் Vsin (5+ 9 ) sin ( 1-0 ) 

என்று நிறுவுக . 


A 


C , D என்பவற்றை 

அவ்விரண்டு 
இடங்களாகவும் 
AB- ஐ மேடையாகவும் 

கொள்வோம் . 


BB 


ச 


ச 


EE 


-- 


அப்பொழுது 
A ABD , A ABE , 
LACE 

C 
முக்கோணங்கள் 

வெவ்வேறு 
தளங்களிலிருக்கும் 

செங்கோண 
முக்கோணங்களாகும் . 

D 

படம் 111 
ACB = ADB = 0 ; AEB = 4 . 

ABD முக்கோணத்தில் AD = AB cosec 8 . 
ACB 

AC = AB cosec 8 . 
AABE 

AE = AB cosec 4 . 
. ACD முக்கோணத்தில் AC- யும் , AD- யும் சமமாக இருக்கும் . 
CD- யின் நடுப்புள்ளி E ஆதலால் AEC = 900 . 

AC2 = AE + CE2. 
( அ - து ) AB - cosec10 = AB coseo24 + ar 

a2 
ஃ AB = 

coseore - cosec s 
a sin a sin s 
sin s- sin ? 

a sinee sin ? s 
sin ( 5 + 0 ) sin ( -8) 

a sinesins 
AB = 

Vsin ( 5 + 0 ) sin ( -8) 
29 


226 


பயிற்சி 10. ஒரு குன்றின் உச்சியிலிருந்து நிரப்புடைய நேரான 
பாதையிலிருக்கும் மூன்று மைல் குற்றிகளின் இறக்கக் கோணங்கள் 

528002 
முறையே a , B.7 ஆயின் குன்றின் உயரம் 

( cotia - 2 cot B + coty ) 
என்று நிறுவுக . 


F 


A , B , C புள்ளிகள் 
மைல்குற்றிகளாகவும் , 
EF குன்றாகவும் கொள்வோம் . 


R 


குன்றின் உயரத்தை 
மைல் என்று கொண்டால் 
AEF முக்கோணத்தில் 

AE = h cota . 


d 


A 


- 


- 


- 


மைல் 


B 


BEF முக்கோணத்தில் 

BE = h cot B. 


மைல் 


CEF முக்கோணத்தில் 

CE = h cot Y. 


C 


AEC முக்கோணத்தில் 
BB நடுக்கோடாகும் . 


படம் 112 


ஆகவே AE2 + CE = 2BE : + 2AB2 . 


( அ - து ) he cot a + h coty = 2he cot B + 2 . 


( அ - து ) h2 ( cot a- 2 cot B + coty) = 2 . 


2 
h = 

மைல் . 
cot a - 2 cot B + cot Y 


v2 


. 


h - 


மைல் . 


( cot a - 2cot B + cot : Y ) 


5280 12 

அடி . 
( cot a- 2 cot B + cot Y ) = 


227 


பயிற்சி 11 . ஒரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையத் 
தில் , 6 அடியுள்ள ஒரு கொடித் தூண் நாட்டியிருக்கிறது . கொடித்தூண் 
உச்சியோடு 1 அடி நீளமுள்ள முக்கோணத்தின் பக்கங்கள் A கோணத்தை 

a ( 1 +2 cos A ) 
உண்டுபண்ணுமானால் 652 - 

என்று நிறுவுக . 
1 - cos A 


SF- ஐ கொடித் தூணாகக் 


D 


கொள்வோம் . 


DEH 


சம பக்க முக்கோணமாதலால் 


AAF 


சுற்றுவட்டமையமும் 


IS 


நடுக்கோட்டுமையமும் 


ஒரே புள்ளியாக 


E 


H 


B 
படம் 113 


இருக்கும் . 


DS = DB . 


a 


V ( - ) 


V31 


b 


V36 


SF 
FDS = என்றுகொண்டால் tans = 

DS 


a 


13 


DEF முக்கோணத்தில் DFE = A என்றிருப்பதால் 


DEF = 900 


AAL 
2 


d 


* DF 


sin A 


sin ( 907 


(30 


A ) 

= 2 DF sin A 


= 


DF sin A 

A 
sin 

2 


( 


0 


228 


SF 
DSE முக்கோணத்தில் sin A = 

DF 


6 


SF 
DF = 

sin Ø 


sin 0 


.. 


25 

sin 
sin 0 


А 
2 


А 
46 ° sin 

2 
sin ? 0 


= 462 sin 2 (1 + cot ). 


A 
= 46 % sin ? 

2 


aº 
1+ 

362 


.. 


А 
a = 462 sin + a sin ? 


A 
2 


A 


2 


( 3-3 ) a (1-4 sin 


) 


= 462 sin 


A 
2 


2 


? 


A 


a 2 


(1 - sin 


2 


09 


4 sin 


2 


A 
2 


a ( 1-3 ( 1 - сos A ) } 

2 ( 1 -cos A ) 


= 


a ( 1 + $ cos A ) 

2 ( 1 - сos A ) 


a ? ( 1 +2 cos A ) 
6 ( 1 - cos A ) 


a ? ( 1 + 2 cos A 
.. 662 = 

1 - cos A 


229 


பயிற்சிகள் 31 


1. A , B என்பவை a அடி உயரமுள்ள ஒரு மேடையின் அடிப்பாகமும் 

உச்சியுமாகும் . படுக்கைத்தளத்தில் 6 அடிகள் இடைப்பட்ட 
C , D என்ற இரண்டு இடங்கள் இருக்கின்றன . C- லிருந்து 
மேடை உச்சியின் ஏற்றக் கோணம் - ஆகவும் , கோணங்கள் 
BCD , BDC என்பவை முறையே y , 2 ஆகவும் இருப்பின் 
a sin ( y + z ) = b sin a sin 2 என்று நிறுவுக . 


2 .. 


படுக்கைத் தளத்தில் ஒரு மேடையின் அடிப்பாகத்திலிருந்து a , b 
அடிகளுக்கு அப்பாலுள்ள இரண்டு இடங்களிலிருந்து அம்மேடை 
உச்சியின் எற்றக்கோணங்கள் நிரப்பும் கோணங்களாக இருக் 
கின்றன . அவ்விரண்டு இடங்களை இணைக்கும் கோடு மேடை 
யின் அடிப்பாகம் வழிச் செல்லுமானால் , மேடையின் உயரம் 
Vab என்று காட்டுக . 


3 . 


ரண்டு தூண்களின் உயரங்கள் a , b ஆகும் . அவற்றின் அடிப் 
பாகங்கள் வழியாகச் செல்லும் கோட்டிலுள்ள ஒரு புள்ளியில் 
அத் தூண்கள் இரண்டும் a கோணத்தையும் , படுக்கைத்தளத்தி 
லிருக்கும் வேறொரு புள்ளியோடு B , கோணங்களையும் பிறப் 
பிக்கின்றன . 

இரண்டாவது புள்ளியோடு தூண்களின் அடிப் 
யாகம் வழிச் செல்லும் கோடு ஒரு செங்கோணத்தை பிறப்பித் 
தால் ( a + b ) cotia = a cot B + b : cot என்று நிறுவுக . 


4 . 


h அடி உயரமுள்ள மலை உச்சியின் ஏற்றக்கோணங்கள் படுக்கைத் 
தளத்திலிருக்கும் A , B , C இடங்களிலிருந்து முறையே a , a , B 
ஆக இருப்பின் அதன் உயரத்தை 
{ hi2 ( cot - B - cot a ) - ab cot C } = b sin A ( 4h cot - a - c ) 
கோவையிலிருந்து காணலாம் என்று நிறுவுக . 


5 .. 


மைல் இடைப்பட்ட 
இடைப்பட்ட இரண்டு 

இரண்டு இடங்களிலிருந்தும் , அந்த 
இடங்களை இணைக்கும் கோட்டின் நடுவிலிருந்தும் ஒரு ஆகாய 
விமானத்தின் ஏற்றக்கோணங்கள் முறையே 60 ° , 300 , 450 
ஆயின் ஆகாய விமானம் எவ்வளவு உயரத்தில்பறக்கிறது ? 


230 


6 . 


ஒரு மேடைக்கு நேரே தெற்கு நின்று பார்க்கும்போது அம் 
மேடையின் ஏற்றக்கோணம் 54 16 ஆகவும் , அவ்விடத்தி 
விருந்து நேர் கிழக்கே 100 அடி நடந்தபிறகு 50 ° 8 ஆகவும் 
ஒருவன் காணுகிறான் . மேடையின் உயரமென்ன ? 


7. 


ஒரு தூபியின் ஏற்றக்கோணங்கள் அதற்கு நேரே தெற்கிலிருந்து 
பார்க்கும்போது 45 ஆகவும் , அவ்விடத்திலிருந்து நேரே மேற்கே 

அடிக்கு அப்பாலுள்ள இடத்திலிருந்து பார்க்கும் போது 
150 ஆகவும் இருக்கின்றன . அவ்விதமாயின் தூபிபின் உயரம் 
a ( V3-1 ) 

என்று காட்டுக . 


a 


213 


8 
. 


ஒரு கோபுரத்தின் நேரே தெற்கிலிருக்கும் A என்ற இடத்தி 
லிருந்து 30 ° -ம் , A- லிருந்து நேர்மேற்கே a அடிக்கு அப்பாலுள்ள 
B என்ற இடத்திலிருந்து 18 - ம் அக்கோபுரத்தின் ஏற்றக் 


a 


கோணங்களாயின் கோபுரத்தின் உயரம் 


என்று 


V2 + 245 


காட்டுக . 


9. ஒரே உயரத்தில் ஒரே வேகத்தோடு பறக்கும் ஒரு ஆகாய விமானம் 

ஒரு இடத்தின் நேர்கிழக்கே ஏற்றக்கோணத்திலும் , 10 நிமிடங் 
களுக்குப் பிறகு அதே இடத்தின் நேர்வடக்கே கோணத்திலும் 

10 cot 4 
காணப்படுமாயின் 

நிமிடங்களுக்குப் பிறகு 

cote - cots 
வடமேற்குத் திசையில் இருக்குமென நிறுவுக . 


10. A இடத்திலிருந்து ஒரு ஆகாய விமானத்தின் ஏற்றக்கோணம் 

40 ° ஆகவும் , திசைக்கோணம் வ . 60 ° மே . ஆகவும் , அதே 
வேளையில் A- க்கு நேரே 5 மைலுக்குத் தெற்கே இருக்கும் 
B இடத்திலிருந்து விமானத்தின் திசைக்கோணம் தெ .20 ° மே . 
ஆகவும் இருப்பின் விமானத்தின் உயரமென்ன ? 


11 . 


ABCD வட்ட வடிவுடைய தடாகத்தின் கரையில் ஒரு கோபுரம் 
இருக்கிறது . அக்கோபுரத்தின் அடிப்பாகம் D. A , B , C என்ப 
வற்றிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்றக்கோணங்கள் a , B , Y 
ஆகவும் BCA , BAC கோணங்கள் ஒவ்வொன்றும் 8 

ஆகவு 
மிருப்பின் cot a + cot Y = 2 cot Boos 0 என்று நிறுவுக . 


231 


12 . 


ஒரு கோபுரத்தின் ஏற்றக்கோணங்கள் அதற்கு நேரே தெற்கில் 
இருக்கும் A இடத்திலிருந்து 45 ° + 8 - வும் , A- க்கு நேர் கிழக்கே 
a அடிக்கு அப்பாலுள்ள B இடத்திலிருந்து 45 ° - 6 - வும் ஆகும் . 
அவ்வி தமானால் கோபுரத்தின் உயரம் 2a cos 20Vcosec 2 0 
என்று நிறுவுக . 


13 . 


ஒரு தூணின் அடிப்பாகம் P. படுக்கைத்தளத்தில் 

படுக்கைத்தளத்தில் A , B என்று 
இரண்டு இடங்கள் இருக்கின்றன . A- யோடு BP , 0 கோணத்தை 
யும் , B- வோடு AP , 4 கோணத்தையும் , A- வோடு 
a கோணத்தையும் பிறப்பிக்கின்றன . AB = a என்றிருப்பின் 

a tana sins 
தூணின் உயரம் 

என்று நிறுவுக . 
sin ( 0 + 4 ) 


தூண் 


14 . 


50 அடி உயரமுள்ள ஒரு கொடித்தூண் ஒரு சமபக்க முக்கோணத் 
தின் நடுவிலிருக்கிறது . கொடித்தூண் உச்சியோடு பக்கங்கள் 
60 ° பிறப்பிக்குமானால் பக்கங்களின் நீளம் 2506 என்று 
காட்டுக . 


15. படுக்கைத்தளத்திலிருக்கும் A , B , C மூன்று இடங்களிலிருந்து , 

ஒரு கோபுர உச்சியின் எற்றக்கோணங்கள் a ஆகும் . அவ்வித 
மானால் கோபுரத்தின் உயரம் - tan a cosec A என்று நிறுவுகள் 


16 . 


கலங்கரை விளக்கு உச்சியிலிருந்து கடலில் நங்கூரமிட்டிருக்கும் 
a அடி இடைப்பட்ட இரண்டு கப்பல்களின் இறக்கக்கோணங்கள் 
a , B ஆகும் . அந்த கப்பல்களை இணைக்கும் கோடு கலங்கரை 
விளக்கு உச்சியோடு பிறப்பிக்கும் கோணம் 8 ஆயின் விளக்கின் 

a sin a sin B 
உயரம் 

என்று நிறுவுக . 
( sinaa + sin s - 2 sin a sin a cos 9 ) 


17. C இடத்தில் ஒரு கொடித் தூண் நிற்கிறது . படுக்கைத்தளத்திலிருக் 

கும் AB கோடு கொடித்தூண் அடிப்பாகத்தோடு ஒரு செங் 
கோணம் பிறப்பிக்கிறது . AB- யின் நடுப்புள்ளி M ஆகும் . 
AM , B- லிருந்து கொடித் தூண் உச்சியின் ஏற்றக்கோணங்கள் 
முறையே a , | , B என்றால் tan = 2 tan a tan Bsin 2A 
என்று நிறுவுக . 


232 


18. படுக்கைத் தளத்தில் நிற்கும் ஒரு கோபுரத்தின் மேற்பாகம் ஒரு 

சம சதுரமாகும் . ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் 20 அடி . 
படுக்கைத்தளத்தில் நிற்கும் ஒருவன் , அவனுக்கு காணுகின்ற 
மூன்று முக்குகளின் ஏற்றக்கோணங்கள் முறையே 459,600 , 45 
ஆகக் காணுகிறான் . தரை மட்டத்திலிருந்து அவனது கண் 
வரையுள்ள உயரம் 5 அடி ஆனால் கோபுரத்தின் உயரம் 
5 ( 1 + V6 + V30 ) அடி என்று காட்டுக . 


19. இரண்டு கொடித் தூணின் இடையில் நிற்கும் ஒருவன் , அவற்றின் 

உச்சியின் எற்றக்கோணங்களை a ஆக காணுகிறான் . கொடித் 
தூண்களின் அடிப்பாகங்களை இணைக்கும் கோட்டோடு 60 ° பிறப் 
பிக்கும் திசையில் a அடி நடந்த பிறகு அவற்றின் ஏற்றக் 
கோணங்களை B ஆக காணுகிறான் . அவ்விதமானால் தூண்களின் 

( 4 cot : 3-3 cot a) + cot a 
உயரங்கள் a 

என்று நிறுவுக . 
2 ( cot - B - cot a ) 


அதிகாரம் 12 


P , 


? 


A 


O / 


சமன்பாடுகளின் தீர்வுகள் ( solutions of equations ) 

135 . ஒரு சுற்றுங்கோடு எவ்விதம் ஒரு கோணத்தைப் பிறப்பிக் 
கிறது என்று பார்த்தோம் . OP சுற்றுங்கோடு OA- விருந்து புறப்பட்டு 
மறுபடியும் OA- வோடு ஒன்றுபடு 

B 
கிறது எனக் கொள்வோம் . அப் 
பொழுது நாம் அறிவது சுற்றுங் 
கோடு ஒரு தடவையோ , இரண்டு 
தடவையோ , ... முழுக் 

PP. 
சுற்றுகள் வலப்பக்கமாகவோ அல் 
இடப்பக்கமாகவோ சுற்றி 

A 
லது 
யிருக்கிறது 

என்பது மட்டுமே . 
சுற்றுங்கோடு ஒரு முழுச் சுற்று 
சுற்றினபிறகு சுற்றின கோணம் 
21 ஆரயன்களாகும் . 

ஆகவே 
OP , OA- வோடு ஒன்றுபடும் 

6 , 
போது சுற்றின கோணம் வலப் 

படம் 114 
பக்கமாகவோ அல்லது இடப்பக்கமாகவோ 0,1,2,3 ..... ...... மடங்கு 
2 ள ஆரயன்களாக இருக்கும் ; அஃதாவது 0 , + 27 , + 41 , + 6ா ......... 
ஆரயன்களில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் . ஒரு முழு எண்ணாக 
இருப்பின் சுற்றின கோணம் 2mr ஆரயன்கள் அல்லது 

அல்லது n x 360 ° 
என்று சொல்லப்படும் . 


35 


7 


TT 


T 


136 . 


TT 


21+ 


3T 


TE 

TT 
4T + 57 

6 


Eja 


T 
6 


66 . 


6 


6 


இம்மதிப்புகளில் எதாவது ஒன்றாக 0 இருக்குமானால் sin 0 = 1 . 
இதனால் கணக்கிடமுடியாத 

கோணங்களின் நெடுக்கைகள் ஒரே 
தாகையாக இருக்கின்றன என்று அறிகிறோம் . தலைமாற்றி உரைக்கின் 
குறித்த தொகையை நெடுக்கையாகக் கொண்ட கோணங்கள் எண்ணற் 
றவை . 

மேற்கூறியவை எல்லாக் கோணகணிதத்தகவுகளுக்கும் பொருந் 
தும் . ஆகவே ஒரு கோணத்தின் ஏதாவது ஒரு கோணகணிதத் தகவின் 
மதிப்புத் தெரியுமானால் கோணத்தின் அளவு எது என்று நிச்சயமாகக் 
கூற இயலாது . ஆனால் குறித்த மதிப்பை நெடுக்கையாகவோ , அல்லது 
கிடக்கையாகவோ , அல்லது இருக்கையாகவோ கொண்ட கோணங்களைப் 
பிறப்பிக்கும் சுற்றுங்கோடு எவ்வெவ்விடங்களிலெல்லாம் இருக்கின்றன 
என அறியலாம் . அதிலிருந்து கோணத்தின் பொதுப்படை மதிப்பை 
( general value ) காணலாம் . 


ம 


அ 


30 


234 


137. குறித்த தொகையை நெடுக்கையாகக் கொண்ட கோணங்கள் . 


P 


முதல் முறை : - குறித்த தொகை 5 எனக் கொள்வோம் . XOX , 
YOY என்ற இரண்டு நேர் ஆயங்கள் (rectangular axes ) எடுத்து , 

O- ஐ மையமாக 11 
Y 

ஆரையுடைய ஒரு 
வட்டம் வரைக . 

மேலும் 

y = 5 கோட்டை 
P. 

9 : 5 

இக்கோடு 
வட்டத்தை 
P , P புள்ளிகளில் 

வெட்டினால் , 
அப்புள்ளிகளின் 
y ஆயத்தொலைகள் 

5 ஆகும் . 


வரைக . 


x ! 


ஆகவே 


Y 

sin XOP = 5 ; 
படம் 115 

sin XOP = 5 . 
சுற்றுங்கோடு OX- லிருந்து புறப்பட்டு OP அல்லது OP - லிருக்கும் 
பொழுது அது சுற்றின கோணங்கள் .5 - ஐ நெடுக்கையாகக்கொண்ட 
கோணங்களாகும் . 


TT 


XOP 


6 


ஆகவே சுற்றுங்கோடு OP- ல் இருக்கும் பொழுது சுற்றின கோணங்கள் , 


T 


7T 


7 


27+ 


471 + 


6 


6 


6 


இவற்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் . 


5 


XOP1 


என்று எளிதிற் காணலாம் . 


6 


ஆகவே சுற்றுங்கோடு OP - ல் இருக்கும் பொழுது சுற்றின கோணங்கள் , 
5 5 

57 
6 6 

6 
இவற்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் . 


21+ 


4T + 


235 


y = k 


( a ) குறித்த தொகை . என்று கொள்வோம் . 
கோட்டை வரைந்து அது வட்டத்தை P , P1 புள்ளிகளில் வெட்டின் 
sin XOP = k ; sin XOPI 
k ; sin XOP ! = k என்றும் , 

k என்றும் , XOP = 180 ° - XOPI 
என்றும் எளிதிற் காணலாம் . 


Y 


y 


P 


y = K 


x 


X 


XX 


p 


y = K 


P 


y 


yi 


படம் 116 


XOP = 1 என்று கொண்டால் XOP1 = 180 ° -a . சுற்றுங்கோடு 
OX- லிருந்து புறப்பட்டு OP , OP இடங்களில் இருக்கையில் சுற்றின 
கோணங்களின் நெடுக்கைகள் கொடுத்திருக்கும் தொகையாகும் . 


சுற்றுங்கோடு OP- ல் இருக்கும்பொழுது முழு சுற்றுகளுக்குப் 
பிறகு a- வைச் சுற்றியிருக்கிறது . அஃதாவது / சுன்னமாகவோ , மிகை 
முழு எண்ணாகவோ , குறை முழு எண்ணாகவோ இருப்பின் சுற்றின 
கோணம் ரா + a . 


சுற்றுங்கோடு OP இடத்திலிருக்கும்பொழுது அவ்வாறே சுற்றின 
கோணம் 2r + T - a . 


( அ - து ) ( 2r + 1 ) T - a ஆக இருக்கிறது . 


இக்கோணங்கள் எல்லாம் 1 சுன்னமாகவோ , மிகை முழு எண் 
ணாகவோ , குறை முழு எண்ணாகவோ இருப்பின் + ( - 1) a என்ற 
ஒரே கோவையில் அடங்கியிருக்கின்றன . ஏனெனின் = 2r ( இரட்டை 
எண் ) ஆக இருப்பின் ( -1 ) r = 1 . ஆகவே ma + ( - 1 ) a = ri + a 
ஆகும் . n = 27 +1 ( ஒற்றை எண் ) என்றிருப்பின் (-1 ) r + = - 1 . 
ஆகவே MT + ( - 1 )Pa = ( 2r + 1 ) T - a ஆகும் . 


236 


( 6 ) 


இரண்டாவது முறை :-- 


குறித்த தொகையை நெடுக்கையாகக்கொண்ட மிகவும் சிறிய 
மிகைகோணம் a என்றும் , அத்தொகையை கெடுக்கையாகக் கொண்ட 
வேறொரு கோணம் 0 என்றும் கொள்வோம் . 

அப்பொழுது sin e = sin a 


( அ - து ) sin e- sin a = 0 . 


8 + a 0 - d 
( அ- தி ) 2 cos sin 

2 

2 


= 0 . 


8 + a 
ஆகவே cos = 0 

2 


8 - d 
அல்லது sin 

= 0 . 
2 


cos 


0 + d 

- () என்பதை எடுத்துக்கொண்டால் 
2 


8 + a 
2 2 


--- யின் ஒற்றை மடங்கு - " ( 27 + 1 ) 


( அ - து ) 9 + a = T ( 2r + 1 ) 


= ( 2r + 1 ) T - a . 


sin 


8 

2 ) 


= 0 என்பதை எடுத்துக்கொள்ளின் 


6 - a 
2 " = T- யின் ஏதாவதொரு மடங்கு = r . 


( அ - தி ) 6 - a = 2ri . 


8-2T + a . 


இக்கோணங்களெல்லாம் 8 = ni + ( - 1 ) " a என்ற கோவையில் அடங்கி 
யிருக்கின்றன . 


138. குறித்த தொகையைக் கிடக்கையாகக் கொண்ட கோணங்கன் . 


( a ) k- ஐ குறித்த தொகையாகக் கொள்வோம் . XOX1 
YOY நேர் ஆயங்கள் எடுத்து , 0 - ஐ மையமாக 1 " ஆரையுடைய ஒரு 
வட்டம் 

மேலும் = 1 கோடு வரைக . அது வட்டத்தை 
P.P புள்ளிகளில் வெட்டின் cos XOP = k ; cos XOPl = k என்றும் . 
XOPI = - ( XOP ) என்றும் எளிதிற் காணலாம் . 


வரைக . 


237 


= K 


T = N 


XX 


p ! 


PL 


y / 


படம் 117 


XOP = a என்று கொள்வோம் . அப்பொழுது XOP = - a , சுற்றுங் 
கோடு 0X- லிருந்து புறப்பட்டு OP , OP இடங்களில் இருக்கையில் 
சுற்றின கோணங்களின் கிடக்கைள் k ஆகும் . 


சுற்றுங்கோடு OP இடத்தில் இருக்கும் பொழுது முழுச் சுற்று 
களுக்குப் பிறகு a- ஐ சுற்றினதாகும் . அஃதாவது - சுன்னமாகவோ , 
மிகை முழு எண்ணாகவோ, குறை முழு எண்ணாகவோ இருப்பின் சுற்றின 
கோணம் ரா +0 . சுற்றுங்கோடு OP இடத்திலிருக்கும் பொழுது முழுச் 
சுற்றுகளுக்குப் பிறகு- ( -ஐ சுற்றினதாகும் . ஆகவே சுற்றின கோணம் 
2rT - a . 


ஆகையால் 73 சுன்னமாகவோ , மிகை முழு எண்ணாகவோ இருப்பின் 
இக்கோணங்களெல்லாம் 2n + 1 கோவையில் அடங்கியிருக்கின்றன . 


( b ) இரண்டாவது முறை 


மிகவும் சிறிய 


குறித்த தொகையைக் கிடக்கையாகக்கொண்ட 
மிகை கோணம் a எனின் 


cos G = cosa . 


( அ.து ) cos - 

cose - cosa - . 


0 + a a - 8 
( அ - து ) 2 sin 

sin 

= 0 . 
2 

2 


ஆகவே sin 


8 + a 

a - 0 
= 0 அல்லது sin = 0 . 
2 

2 


238 


G + d 
sin = 0 என்பதை எடுத்துக்கொண்டால் 

2 


G + a 

= T- யின் மடங்கு 
2 


0 + a = 21 - யின் மடங்கு . 


. 


0 = 2mr - a . 


a - 8 
sin 

= 0 எனக்கொண்டால் 
2 


-- 


d - 8 

= ப - யின் மடங்கு . 
2 


a - 9 = 27- யின் மடங்கு . 
88 - d = 21 - யின் மடங்கு = 2mr . 


8 = 2n + a . 


இக்கோணங்களெல்லாம் 0 = 2 + 7 + a கோவையில் அடங்கியிருக் 


கின்றன . 


139. குறித்த தொகையை இருக்கையாகக் கொண்ட கோணங்கள் . 


( a ) முதல் முறை 


Y 


y 


y : K 


T 


P 


P 


XX 


X 


A 


P 


P 


y = k 


T 


y 


படம் 118 


k- ஐ குறித்த தொகையாகக்கொள்வோம் . XOXI , YOY இரண்டு 
நேர் ஆயங்கள் எடுத்து 0 - ஐ மையமாக 1 " ஆரையுடைய ஒரு வட்டம் 

0X வட்டத்தை A- யில் வெட்டுவதென்று கொள்வோம் .. 
A வழியாகச் செல்லும் தொடுவரையும் Y = k கோட்டையும் வரைக , 


வரைக . 


239 


இக்கோடு தொடுவரையை T- யில் வெட்டுவதாகக் கொள்வோம் . வழி 
யாகச் செல்லும் வட்டத்தின் விட்டம் வரைக . இவ்விட்டம் வட்டத்தை 
P , P புள்ளிகளில் வெட்டுவதாகக் கொள்வோம் . 


அப்பொழுது tan XOP = k ; tan XOP = k . 

AT ks 
ஏனெனின் tan XOP 

= k ; 

OAL 
tan ( XOP ) = tan ( + XOP ) = tan XOP = k . 


ஆகவே சுற்றுங்கோடு 0X- லிருந்து புறப்பட்டு UP அல்லது OP இடங் 
களில் இருக்கும்பொழுது அது சுற்றின கோணங்கள் 1 - ஐ இருக்கை 
யாகக்கொண்ட கோணங்களாகும் . 


சுற்றுங்கோடு 0P- ல் இருக்கும் பொழுது முழு சுற்றுகளுக்குப் 
பிறகு a- ஐ சுற்றின தாகும் . ஆகையால் சுற்றின கோணம் 2 ரா + a 
இவ்வாறே சுற்றுங்கோடு OP- ல் இருக்கும் பொழுது சுற்றின கோணம் 
2+ா + a ( அ - து ) ( 2r + 1 + a . 


7. சுன்னமாகவோ , மிகை முழு எண்ணாகவோ குறை முழு எண்ணா 
கவோ இருக்கையில் , இக்கோணங்களெல்லாம் ni + u கோவையில் 
அடங்கியிருக்கின்றன . ஏனெனின் 1 இரட்டை எண்ணாக இருப்பின் 
{ m = 2r ) , ma + a = 2rr + a என்றாகும் ; ஒற்றை எண்ணாக இருப்பின் 
( m = 2r + 1 ) , " T + a = ( 2r + IT + a . என்றாகும் . 


( 6 ) இரண்டாவது முறை 


குறித்த தொகையை இருக்கையாகக்கொண்ட மிகவும் சிறிய மிகை 
கோணம் a எனக்கொள்வோம் . 


cos a 


அப்பொழுது tan 8 = tan a . 
( அ - த ) tan e - tan a = 0 . 
sin o sin a 

= 0 . 
cose 
( அ - து ) sin e cos a - cos e sin a = 0 . 
( அ - து ) sin ( e - a ) = 0 . 
9 - a = T- யின் ஏதாவது ஒரு மடங்காகும் 

= nr . ( 1 ஒரு முழு எண் ) 
8 = mT + a . 


240 


பயிற்சி 1 . 


V3 
2 


நெடுக்கையாகக் கொண்ட கோணங்களின் 


பொதுப்படைக் கோவை என்ன ? 


V3 


என்பதை நெடுக்கையாகக் கொண்ட மிகவும் சிறிய மிகைக் 


2 


கோணம் 600. ( அ - து ) 


T 


3 


T 


sinesin 


sins 


- 0 = 1 + ( - 1 ) " 


பயிற்சி 2. -1 - ஐ கிடக்கையாகக் கொண்ட கோணங்களின் 
பொதுப்படைக் கோவை என்ன ? 


- 1 - ஐ கிடக்கையாகக்கொண்ட மிகவும் சிறிய மிகைகோணம் 120 ° 


( அ - து ) 


27 
3 


27 
cos G = cos 

3 


27ா 


0 


= 2mr + 


3 


1 


பயிற்சி 3 . 


v3 ஐ இருக்ளை 


இருக்கையாகக் கொண்ட கோணங்களின் 


பொதுப்படைக் கோவை என்ன ? 


1 


-- 


-ஐ இருக்கையாகக்கொண்ட மிகவும் சிறிய மிகைகோணம் 30 ° 


V3 


TT 


( அ - து) 


: 


6 


T 


tan e = tan 


6 


TT 


8 = mT + 


6 


241 


பயிற்சி 4. 4 sin e = 1 என்ற சமன்பாட்டினை விடுவி . 


sin e = 1 . 


sine = + 1 . 


T 


மிகைக் குறியை எடுத்தால் sin 8 = 1 = sin 


6 


0 = wr + (-1) " 


குறைக் குறியை எடுத்தால் sin e = - = sin 


(- ) 


6 = MT + ( -1 ) n 


= ma - ( - 1 ) 


( - ) 
- 


ஆகவே 0 = mr + ( - 1 ) . 


T 


உ nT 


6 . 


பயிற்சி 5. 2 sine + cos 8 = 1 என்ற சமன்பாட்டினை விடுவி . 


ஃ 


sin20 = 1 - cose. 
2 ( 1 - cos 6 ) + cos 0 = 1 . 

2 cos -8- cos 6-1 = 0 . 
( 2 cos G + 1 ) ( cos 6-1 ) = 0 . 

cos 0 = 1 அல்லது cos O = -1 . 
cos 8 = 1 என்றிருப்பின் cos e = cos 0° . 

0 = 2nT + 0 ° 

2nT . 


2T 
cos 8 = -1 என்றிருப்பின் cos 8 = cos 

3 


2T 
0 = 2mr + 

3 


27ா 
ஆகவே = 2ns அல்லது 201+ 

3 


31 


242 


பயிற்சி 6. 9 ( ccse + sin 0 ) = 11 - ஐ விடுவி . 


9 (1- sin ? e + sin o ) = 11 . 

9 sin 8-9 sin o + 2 = 0 . 
( 3sin e - 2 ) ( 3sins - 1 ) = 0 . 

sin e = , அல்லது 3 . 
( அ - து ) sine = 6667 அல்லது 3333 . 
பட்டி கையிலிருந்து 6 = 41 ° 49 அல்லது 19 ° 28 எனக்காணலாம் . 
sin e = sin ( 41 ° 49 ) அல்லது sin ( 19 ° 28 ) 

= nx 1800 + ( -1 ): 410 49 அல்லது 

mx 180 ° + ( - 1 ) 19 ° 28 . 





பயிற்சி 7. cos29 - sin 6 = -ஐ விடுவி . 


(1- sin 0 ) 4-4sin e - 1 = 0 . 

4 sin28 + 4 sins - 3 = 0 . 
( 2sine + 3 ) (2sine - 1 ) = 0 . 

sine = - ; அல்லது 3 . 
sin e- வின் மதிப்பு - 1 - ஐவிடக் குறைவாக இருத்தல் முடியாது . ஆகவே 
sin e = -3 என்பதைத் தள்ளிவிடலாம் . 


ஆகவே sin == sin 

6 


T 


00 = nr + ( - 1 ) 


6 


பயிற்சி 8. tan e + 2 cot 0 = 3 - ஐ விடுவி . 


2 
tane + = 3 . 

tane 
tan 0-3 tan e + 2 = 0 . 
( அ - து ) (tane - 1 ) (tan e - 2 ) = 0 . 

tal e = 1 அல்லது 2 . 
tan = 1 என்றிருப்பின் tan e = tan 

4 


IT 


0 = 0 + 1 
tan 8 = 2 என்றிருப்பின் tan e = tan 63 ° 26 ( பட்டிகையிலிருந்து ) 

8 = 1x180 ° + 63 * 26 / 


243 


பயிற்சிகள் 32 


கீழ்க் கொடுப்பனவற்றிலிருந்து , 0 - வின் பொதுப்படை மதிப்பினைக் 


காண்க : 


13 


( 1 ) cos e = 


( 2 ) cos 8 


12 


2 


1 


1 


1 


( 3 ) sin o = 


( 4 ) sine 


V2 


v2 


( 5 ) sin e = 


( 6 ) cos = 


( 7 ) tan e = 1 


( 8 ) tane = -1 


( 9 ) tan = 4 


( 10 ) tane = 8 
( 12 ) 2 cos 30 = 1 


( 11 ) 2 sin 40 = v3 


2 


( 13 ) 13 tan 40 = 1 


( 14 ) coseco 


V3 


( 15 ) sec 8 = 2 
( 17 ) cote = 1 


( 16 ) cos - 8 = 1 
( 18 ) sec 0 = 1 
( 20 ) cosec = 1 


( 19 ) cot 0 = -13 


கீழ் கொடுத்திருக்கும் சமன்பாடுகளை விடுவி . 


( 21 ) 2 sin e - 3sine + 1 = 0 . 


( 22 ) 3 sin g - 2 sine- | = 0 . 


( 23 ) 4 cos 9-1 = 0 . 


( 24 ) sin 0 ( 1 - cos 8 ) = 0 . 


( 25 ) 4 cos 9-5 cose - 1 = 0 . ( 26 ) tan 8 (1 + cot e) = 0 . 
( 27 ) 15 sin e + 2 cos29-9 = 0 . ( 28 ) sec 0+ tan e = 3 . 
( 29 ) cot 8 + 3 tan e = 5 cosec ) . ( 30 ) 2 sin s + / 3 cos a + 1 = 0 . 


( 31 ) tan r- ( 1 + v3 ) tan x + 3 = 0 . 


( 32 ) cotle + 


( 3 + 4) ot 04 


cot G + 1 = 0 . 


( 33 ) tan e + cot e = 2 . 

( 34 ) cot G + tan = 2 cosec e . 
( 35 ) 3 ( sec e + tan 0 ) = 5 . ( 36 ) 4 cos 20 + 3cose - 1 = 0 . 
( 37 ) 4 cos 29 + 6 sine - 5 = 0 . ( 38 ) 2 sin28 + sin 29 = 2 . 
( 39 ) 12 cote- 31 cosec 8 + 32 = 0 . ( 40 ) 3sin asin 28 + cos 29-1 = 0 . 


244 


பயிற்சி 9. tan me = cot pe- ஐ விடுவி . 


tan me = cotpe என்ற சமன்பாட்டினை 


tan me = tan 


TT 
2 


pe 


என எழுதலாம் . 


-p8 ) -யின் இருக்கையே , இருக்கையாய் கொண்ட 


T 
கோணங்களின் பொதுப்படைமதிப்பு ni + - pe . ( 1 ஒரு முழு எண் ) 

2 


ஆகவே me = ni + 


TT 
2 


-p8 . 


T 


( அ - து ) ( m + p ) e = T + 


2 


1 
82 

m + p 


mT + 


" ) 


பயிற்சிகள் 33 


அடியிற் கொடுத்திருக்கும் சமன்பாடுகளை விடுவி . 


( 2 ) tan 30 = cot 8 . 


( 4 ) sin 0 = cos 28 . 


( 6 ) sin ( + 10 ° ) = cos 30 . 


( 1 ) tan 30 = tan 76 . 
( 3 ) sin e = sin 20 . 
( 5 ) sin (0 +20 ) = sin ( 38 + 50 ° ) 
( 7 ) cos 50 = cos 28 . 
( 9 ) cos me = sin pe . 
( 11 ) cotame = cotea .. 
( 13 ) tan 20 = tan a . 


( 8 ) cos me = cospe . 


( 10 ) tan in8 + cot pe = 0 . 


( 12 ) tan 30 = cotaa . 


( 14 ) tan 46 tan 20 = 1 . 


பயிற்சி 10. a cos 8 + b sin 0 = 6 - ஐ விடுவி . a > 0 , b > 0 . 
சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களையும் Va + 52- ஆல் வகுத்தால் மேற் 
கொடுத்திருக்கிற சமன்பாட்டினைப் பின் வருமாறு எழுதலாம் . 


b 


a 


C 


cos 8 + a + b 


sine = 


Val + 62 


a2 + 62 


245 


b 


a , b என்பவற்றின் மதிப்புகள் தெரியுமாதலால் பட்டிகையிலிருந்து 

ஐ இருக்கையாய்க்கொண்ட குறுங்கோணத்தை அறியலாம் . அக் 
கோணத்தை ) என்று கொள்வோம் . 


b 


tana = 


a 


ஆகவே 


b 
= cosa ) 

Va2 + 62 


sin c . 


Va + 


G 


மேலும் பட்டிகையிலிருந்து 

ஐ 

கிடக்கையாய்க் கொண்ட 

Va +2 
கோணத்தைக் காணலாம் . அதனை B எனக் கொள்வோம் . 


ஆகவே சமன்பாட்டினை அடியிற்கண்டவாறு எழுதலாம் . 


cos I cosa + sin a sin a = cos B. 


( அ - து ) cos ( e - a ) = cos B 


( அ - து ) e - a = 2mr + B . 


ஃ 8-2mr + a + B . 


பயிற்சி 11. a cos 8 - b sin 0 = c- ஐ விடுவி . a > 0 , b > 0 . 
சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களையும் Va + 62 - ஆல் வகுத்தால் மேற் 
கொடுத்திருக்கும் சமன்பாட்டினை பின்வருமாறு எழுதலாம் . 


C 


a 


b 
cose - 

sing = 
Va +52 

Va + Var + b2 


b 


பட்டிகையிலிருந்து 


ஐ இருக்கையாகக் கொண்ட கோணத்தை அறிய 


லாம் . அதனை ( எனக் கொள்வோம் . 


b 


tand = 


ஆகவே 


b 
= cosa , 

= sind. 
Va + 52 Va + 62 


246 


C 


மேலும் பட்டிகையிலிருந்து 


கொண்ட 


Var + 57- ஐ கிடக்கையாகக் 


கோணத்தை அறியலாம் . அதனை B எனக் கொள்வோம் . 


ஆகவே சமன்பாட்டினைப் பின்வருமாறு எழுதலாம் : 


cos e cos a - sin asin a = cosB. 
( அ - து ) cos ( e + a ) = cos B 

0 + 4 = 2nr + B 

8 = 2nr - a + B . 


குறிப்பு : - பயிற்சிகள் 10 - லும் , 11 - லும் Val + b2- ஐ விட பெரியதாக 


C 


இருப்பின் 

> 1 . 
Va + 52 

அதனால் B- ஐக் காணமுடியாது . 
ஆகவே சமன்பாட்டினை விடுவித்தல் இயலாது . 


V 


பயிற்சி 12. 4 sine + 3 cos 8 = 4 - ஐ விடுவி . 


இரண்டு பக்கங்களையும் V16 + 9 = 5- ஆல் வகுத்தால் 

3 cos 8 + 4 sin g = 4 . 
பட்டிகையிலிருந்து cos 53 ° 8 = 3 , cos 36 ° 52 = 4. 

cos 53 ° 8 cos 8+ sin 53 8 sin e = cos 36 ° 52 
cos (8-538 ) = cos ( 3652 ) 

(0-538 ) = 20 X 180 + 3652 
8 = 20x180 ° + 36 ° 52 + 53° 8 , 
8 = 2nx 180 ° + 90 அல்லது 2nx 180 ° + 16 16 


பயிற்சிகள் 34 


சி 


கீழ்க்கொடுத்திருக்கும் 1-8 வரையுள்ள சமன்பாடுகளில் 0 - க்கும் 
180 -க்கும் இடையிலுள்ள 8 - வின் மதிப்புகளைக் காண்க . 


( 1 ) 8 cos0 - sin o = 4 . 


( 2 ) 3sin e + 4 cos 0 = 5 . 


( 3 ) cos e + 3sine = 2 . 
( 5 ) sin 0 - 2 cos 9 = 4 
( 7 ) cos 20 = sin 29-1 . 


( 4 ) 10 cos 8 + 5 sin 0 = 11 , 
( 6 ) 10tane - 2 sec e - 5 = 0 . 
( 8 ) cos 20 = 1 ( 3sin 38-1) 


247 


கீழ்க் கொடுத்திருக்கும் சமன்பாடுகளை விடுவி . 


( 9 ) 5 cos 6-2 sin e = 2 . 
( 1 ] ) V3 sin e - cos 0 = 2 . 
( 13 ) 6 cos 8 + 8sin e = 9 . 
( 15 ) cosec 0 = 1 + cot 0 . 
( 17 ) sin e + cos 0 = 2 cos A. 


( 10 ) 13 cos e + sine = 12 . 
( 12 ) sin o + cos 0 = 2 . 
( 14 ) tan G + sec 9 = 13 . 
( 16 ) sin e + 2 cos e = 


13 
2 


பயிற்சி 13. sin 0 + sin 20+ sin 30 = 0 - ஐ விடுவி . 


sin G + sin 30 = 2sin 22 cos 8 . 


சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் : 


2 sin 20 cos 0+ sin 20 = 0 . 


ஃ sin 28 ( 1 + 2 cos 9 ) = 0 . 


sin 20 = 0 அல்லது 2 cos 0 + 1 = 0 . 


sin 20 = 0 என்பதிலிருந்து sin 20 = sin 2mr . 


ஃ 20 = 2nT 


8 = mT . 


cos 8 = -3 என்பதிலிருந்து cos 0 = cos 


(23 ) 


ஃ 


27 
8 = 2nT + 

3 


பயிற்சிகள் 35 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளை விடுவி . 

( 1 ) sin 58- sin 38 + sin s = 0 . 
( 2 ) cos e + cos 20 + cos 38 = 0 . 
( 3 ) sin 78 – sin e - sin 30 = 0 . 
( 4 ) sin 80 = sin 58- sin 28 . 


( 5 ) cos 30 - cos 20 + cos 0 = 0 . 
( 6 ) cos 30 + cos 50 + cos 79 = 0 . 
( 7 ) cos 20 - cos 8 + 1 = 0 . 


248 


( 8 ) 4 sin a sin ( e - a ) = 2 cos a - 1 . 
( 9 ) cos 80 - cos 48 = sin 60 . 
( 10 ) sin 80 + sin 60 = sin 28 . 
( 11 ) cos 38 - cos 46 = ccs 5 ) - cos 68 . 
( 12 ) 21/2 cos 20 cos ( 20 - a ) = v2 cos a + 1 . 
( 13 ) 2sin 40 cos ( 30 - a ) = sin ( e + a ) +1 . 
( 14 ) sin a + sin ( a + 6 ) + sin ( a + 29 ) = 0 . 
( 15 ) cos a + cos ( a + 0 ) + cos ( a + 20 ) = 0 . 
( 16 ) cos G + cos 20 = sin 38 . 


140. கீழ் மடங்குக் கோணங்கள் ( sub multiple angles ). 


cos A = } என்பதிலிருந்து sin --வின் மதிப்பைக் 


காண 


வேண்டுமெனக் கொள்வோம் . 


sin 


A 
2 


M 

cos A = 1 ( 1-3 ) = V1 = + } 


- 

2 


A 
ஆகவே sin 

விற்கு இரண்டு மதிப்புகள் இருக்கின்றன . A எக்கால் 

2 
வட்டத்தில் இருக்கிறதென்று 
இருக்கிறதென்று தெரியாமல் cos A-வின் மதிப்புமட் 

A 
டும் தெரிந்திருப்பின் sin -வின் மதிப்பிலுள்ள ஈரடியான குறியை 

2 
( ambiguous sign ) அகற்ற முடியாது . 


பயிற்சி 14. 222 ° ன் நெடுக்கையும் கிடக்கையும் காண்க . 


1 


2 sin ? 223-1 - cos 45 = 1 


உ 


v2 


v2-1 


sin 223 = + 


V ( - ) -- V 


2 2 


223 முதல் கால்வட்டத்திலிருப்பதால் குறைக் குறியைத் தள்ளிவிடலாம் . 

02-1 
sin 2230 = 

- 02- 2 

242 
இவ்வாறே cos 223 ° = 3V2 + 12 


V > 


249 


A 


COS 


A 

A 
141. cos A- வின் மதிப்புத் தெரிந்தால் , sin 

2 

2 
என்பவற்றின் மதிப்புகள் காணுதலும் , 

ஒவ்வொன்றிற்கும் 
இரண்டு மதிப்புகள் இருப்பதின் விளக்கமும் . 


A 
2sini 

2 


= 1 - cos A , 


2 0082 


A 


A 

= 1 + cos A 
2 


என்ற முற்றொருமைகளிலிருந்து 


cos A 


V 


+ - + N 


A 

A 

1 + cos A 
sin = + 

என்றும் , cos 
2 2 

2 

2 
என்றும் கிடைக்கின்றன . 

cos A- வின் 

ஒரு மதிப்புக்கு எதிர்நிலை 

A A 
யாக ( corresponding ) sin CO8 என்பவை ஒவ்வொன்றிற்கும் 

2 

2 
இரண்டு மதிப்புகள் இருக்கின்றன . இரண்டு மதிப்புகள் எவ்வாறு 


கிடைக்கின்றன என்பதைப் பின்வருமாறு விளக்கலாம் . 


cos A- வின் மதிப்பு மட்டும் தெரிந்து , LA- ஐப்பற்றி ஒன்றும் 


தெரியாவிட்டால் , LA ஒரே கிடக்கையுடைய கோணங்களில் ஒன்று 


என்று மட்டுமே நமக்குத் தெரியும் . அக்கோணங்களில் a என்பதை 


COS 


மிகவும் குறைந்த மிகைக்கோணம் எனக் கொள்வோம் . அப்பொழுது 

A 

A 
A = 2ni + a . ஆகவே sin 

என்பவற்றின் மதிப்புகள் 
2 

2 
காணும்போது , உண்மையாக sin a ( 2nT + a ) , cos ) (2n + a ) 
என்பவற்றின் மதிப்புகளைக் காணுகிறோம் . 


... sinn > s 

= sin 3 ( 2MT + a ) = sin ( mr + % 


= sin w cos : + cos rrr sin ; 


=== sin ) 

2 


( ஏனெனின் sin mr = 0 

cos nT = + 1 ] . 


32 


COS 


3 


+ cos * 

250 

A 
மேலும் cos = cos ) ( 2mr + a ) 
2 

d 
= cos n TT Cos $ = sinn rsin 

2 
a [ எனெனின் sin nT = 0 , 
+ cos 
2 

cosmr = +1 ) . 

AAL 
ஆகவே cos A- ன் மதிப்பு மட்டும் தெரியுமானால் sin -விற்கு இரண்டு 

2 
A 
மதிப்புகளும் , cos -விற்கு இரண்டு மதிப்புகளும் இருக்கின்றன . 

2 
பயிற்சி 15. ( Os A = - . 450 - க்கும் , 540 ° க்கும் இடையில் 

A 

A 
A இருக்கிறது . sin 

என்பவற்றின் மதிப்புகள் யாவை ? 

2 
A 

cos A 
sin - + 

= + Vz( 1 = 7 ) = ++ 
2 

2 
A 

1 + cos A 

= + V3 ( 1-7 ) = + V ) = +3 
2 2 

AAL 
450°-க்கும் , 546 °-க்கும் இடையில் A இருப்பதால் 

225 -க்கும் , 

) 
270 -க்கும் இடையிலிருக்கிறது . அஃதாவது மூன்றாவது கால் வட்டத் 

A 
தில் இருக்கிறது . எனவே sin COS என்பவற்றின் மதிப்புகள் 

23 

2 
குறை கணியங்களே . 

AL 
sin -4 ; cos A = -3 
A 

A 
142. sin 

என்பவற்றை sin A மூலம் காணுதல் . 
2 

2 
A 

A 
= 1 

( 1 ) 


2 


- 


W 
M 


COB 


+ 


+ V 


// 


cos 


ein 2 


AL 


2 sin 


CO8 


A 

= sin A. 
2 


2 


( 2 ) 


251 


ஆகவே ( 1 ) -ஐயும் ( 2 ) -ஐயும் கூட்டினால் 


( 


sin 


A 

A 
+ cos 
2 

2 


A ) 


= 1 + sin A. 


sin 


A 

A 
+ cos = + 01 + sin A. 

+ 
2 

2 


( 3 ) 


( 1 ) -ஐ ( 2 ) -லிருந்து கழித்தால் 


( 


ain 


A 
2 


A 
COS 

2 


= 1- sin A. 


sin 


A 
2 


cog 


A 
2 


= + v1 - sin A. 


( 4 ) 


( 3 ) -ம் ( 4 ) -ம் கூட்டினால் 


A 


2 sin * = + V1 + sin A + V1- sin A. 
sin , = 1 { vi + sin A + v1 - sin A. } ( 5 ) 


ப 


( 4 ) -ஐ ( 3 ) -லிருந்து கழித்தால் 


A 


2 cos = + vi + sin A + V1- sin A. 
cos A = { + v1 + sin A + v1 - sin A. } ( 6 ) 


ஃ 


143 . ( 5 ) , ( 6 ) -களில் ஒவ்வொரு படி மூலத்திற்கு முன்பும் , ஈரடி 
யான குறிகள் இருப்பதால் , sin A- வின் ஒரு மதிப்பிற்கு எதிர்நிலையாக , 
A 

A 
sin விற்கு நான்கு மதிப்புகளும் , cos -விற்கு நான்கு மதிப்புகளும் 

2 
இருக்கின்றன . இந்நான்கு மதிப்புகள் கிடைப்பதற்குள்ள காரணத்தை 
பின்வருமாறு விளக்கலாம் : - sin A- வின் மதிப்பு மட்டும் தெரிந்து , 

, 
LA- ஐப்பற்றி மற்றொன்றும் தெரியாவிட்டால் , A ஒரே நெடுக்கையுடைய 
கோணங்களில் ஒன்று என்று மட்டுமே நமக்குத் தெரியும் , அக்கோணங் 
களில் மிகவும் குறைந்த மிகைக்கோணம் எனக்கொள்வோம் . 


அப்பொழுது A = n7 + - 1 : a . 


252 


1 


AL 

A 
ஆகவே sin 

COS என்பவற்றின் மதிப்புகள் காணும் பொழுது 
2 

2 
உண்மையாக நாம் sin { mr + ( - 1 ) " a } , cos } { mr + ( - 1 ) -a } 
என்பவற்றின் மதிப்புகளைக் காணுகிறோம் . 


முதலில் 1 - ஐ இரட்டை எண் எனக்கொள்வோம் . 


அப்பொழுது = 2m ( m ஒரு முழு எண் ) . 


sin } { mr + ( - 1 ) .a } = sin a { 2mr + ( - 1 ) 2ma } 


= sin 


d 
m TT + 

2 


= sin m TI cos 


3 + 

+ cos mir sin : 


= + sins 


இரண்டாவதாக 1 - ஐ ஒற்றை எண்ணாகக் கொள்வோம் . 


அப்பொழுது n = 2m +1 ( m ஒரு முழு எண் ) . 

அந்நிலையில் sin { mr + ( - 1 ) a } 
= sin { (2m + 1 ) T + ( - 1 ) m + la } 


= sin 


( 


TT 
m + 

2 


2 ) 
) 


TT 


C 


= sin m TT cos 


++ cosmTI sin 


TT 
2 


- 


- 


2 


2 


2 


C 


= + sin 


TT 
2 


2 


= + cos 


d . 
2 


A 


ஆகவே sin A -வின் மதிப்பு மட்டும் தெரியுமானால் sin -விற்கு நான்கு 


2 


A 
மதிப்புகள் இருக்கின்றன . இவ்வாறே cos -க்கும் நான்கு மதிப்புகள் 

2 


+ COB 


+ sin , இருக்கின்றன என்று நிறுவலாம் . 


2 


253 


COS 


2 , sin 


144. sin A- வின் மதிப்பைத் தவிர , A- யின் பருமனைப்பற்றி எதர் 

A A A 

A 
வது கூடுதலாகத் தெரிமானால் sin + cos 

என்ப 
2 

2 

2 
வற்றின் குறிகளைக் காணலாம் . அப்பொழுது V ! + sin A.VI- sin A 
என்பவற்றின் குறிகள் என்னென்று தெரியும் . ஆகவே ஈரடியான 
குறியை அகற்ற இயலும் . 


sin 


A 

A 
+ cos 
2 

2 


--2( 


sin 


A T 

A 
COS + Co8 
2 

2 


ein 


# ) 


4 


= V2 sin 


A T 

+ 
2 4 


ஆகவே sin 


A 

A 
+ cos 
2 

21 


2 , V2 sin 


A 
T 

+ 
2 

4 


என்பவை 


ஒரே குறியுடையதாக இருக்கின்றன . 

A 

A 
இவ்வாறே sin CO8 

2 

2 


77 


4 


A 


V2 sin 


A 
2 


- 


2 


என்பனவும் ஒரே குறியுடையதாக இருக்கின்றன . 

A 

A A 
ஆகையால் sin 

+ cos 

sin 
2 

2 | 2 


A 
COS 

2 


என்பனவற்றின் குறிகளை அறிவதற்கு முறையே 


T 


T 


A 
2 


- 


+ 


4 2 


என்பவை எந்தெந்த கால்வட்டங்களில் 


4 


இருக்கின்றன எனத் தெரிய வேண்டும் . 


A 

+ 
2 4 


முதல் இரண்டு கால் வட்டங்களில் இருக்கும் பொழுது 


A 

A 
sin + COS மிகைக் கணியமாகவும் , பின் இரண்டு கால் வட்டங்களில் 

2 
AAL 

A 
இருக்கும்பொழுது sin + cos குறைக் கணியமாகவும் இருக்கிறது . 

2 

2 
A 
இவ்வாறே 4 முதல் இரண்டு கால்வட்டங்களில் இருக்கும் பொழுது 

2 4 
A 

-A 
sin 

மிகைக்கணியமாகவும் , அடுத்த இரண்டு கால் வட்டங்களி 
2 2 

A 
லிருக்கும் பொழுது sin ) - குறைக்கணியமாகவும் இருக்கிறது . 

2 


CO8 


- COS 


254 


பயிற்சி 16. sin 9 ° , cos 9 என்பவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


sin 9 ° , cos 9 ° என்பவை மிகைகணியமாகவும் , 


cos 9 ° > sin 9 ° ஆகவும் இருக்கின்றன . 


cos go + sin 9° = VI + sin 180 = 


1 + 15-1 


= z03 + 15 


4 


M 
V - 5- = V5-5 


cos 9 • - sin 9 = 01- sin 18 


கவே cos 9 ° = 1 { V3 + 15 + 05-15 } 


sin 9° = 1 { V3 + 15-05-15 } 


பயிற்சி 17. sin 15 , cos 15 என்பவற்றின் மதிப்புகள் யாவை ? 


sin 15 ° + cos 15 ° = + V1 + sin 30 = + 


V3 


v2 


sin 15 ° - cos 15 ° = + vi - sin 30 ° = + 


1 
12 


sin 15 , cos 15 மிகைக் கணியமாகவும் , cos 15 " > sin 15 என்றும் 
இருப்பதால் 


v3 


sin 15 ° + cos 15 ° = 


위 


v2 


| 


sin 15 - cos 15 ° 


- 


v2 


sin 15 ° = 

13-1 
242 

cos 15 


v3 + 1 
242 


பயிற்சி 18. 450 -க்கும் 630 க்கும் இடையில் A 

° இருக்கும் 

A A 
பொழுது sin A- வின் மூலம் sin 

என்பவற்றைக் காண்க . 
2 

2 


A 


COS 


225 -க்கும் 315 -க்கும் இடையில் இருக்கிறது . 


A 
2 


255 


270 -க்கும் , 3600 - க்கும் இடையில் 


A 

+ 45 ° இருக்கிறது . 
2 


sin 


+45 ) 


குறைக் கணியமாகும் . 


2 


ஃ 


sin 


A 

A 
+ cos 

குறைக் கணியமாகும் . 
2 

2 


A 
2 


45 , 180 °-க்கும் 2700 - க்கும் இடையிலிருக்கிறது . 


sin 


(A -45 ) 


- 45 குறைக்க 
குறைக் கணியமாகும் . 

. 


sin 


A 
2 


A 
- cos 

குறைக் கணியமாகும் . 
2 


ஆகவே sin 


A 

A 
+ cos 

= -V1 + sin A. 
2 

2 


- 


sin 


A 
2 


CO8 


A 

= -V1 - sin A. 
2 


A 


ஃ 


2 sin 


VI + sin A - V1- sin A. 


2 


A 
2cos 

2 


= 


VI + sin A + V1- sin A. 


பயிற்சிகள் 36 


1. 


- 270°-க்கும் , - 360 ° -க்கும் இடையில் A இருக்கும்பொழுது 


A 


sin 


- 


-N 


1 - cosA 

2 


என்று நிறுவுக . 


2 


2 . 


sin 570 ° = -3 . sin 285 , cos 285 என்பனவற்றின் மதிப்பு 

என்ன ? 


3. 6 = 480 ° எனின் 2 cos 


6 
2 


= -V1 + sins + V1 - sin a 


என்று நிறுவுக , 


256 


4. A = 3500 என்றால் 


2sin --= -V1 + sin A + VI- sin A. 


2cos 


A 
2 


VI + sin A - VI - sin A என்று நிறுவுக . 


// 


5 
. 


V1 + sin A- V1 - sin A 


A 
A = 560 • எனின் 2 sin 

2 
என்று நிறுவுக . 


6 . 


பின்வரும் சமன்பாடுகள் உண்மைப்பட A- யின் எல்லைகள் யாவை ? 


( 1 ) 2 sin A = Vl + sin 2A - V1- sin 2A . 


( 2 ) 2 cos A = -VI + sin 2A + V1- sin 2A . 


( 3 ) 2 sin A = -V1 + sin 2A + VI - sin 2A . 


A 
( 4 ) 2 sin = V1 + sin A + V1- sin A. 

2 


( 5 ) 2 cos = 1 + sin A - V1- sin A. 


அதிகாரம் 13 


கோண கணித சார்பலங்களது கோட்டுப்படங்கள் 

அல்லது வளைவரைகள் 
( Graphs of Trigonometrical Functions ) 


145. 0 தொடர்ந்து கூடும்பொழுது 8 - வின் நெடுக்கையின் குறி 
யிலும் பருமனிலும் ஏற்படும் மாறுதல்கள் . 


XOX , YOY | 


ஆயங்கள் 


எடுத்து , 


நீளமுடைய 


OP என்னும் கோடு OX- லிருந்து புறப்பட்டு இடமாகச் சுற்றுவதாகவும் , 

P- யின் 4 ஆயத்தொலை 
XOP = 8 ஆகவும் கொள்வோம் . அப்பொழுது sins = 

OP 
என்று வரையறுத்தோம் . OP எட்பொழுதும் மிகைக்கணியமாக இருப்ப 
தால் sin 6 - வின் குறி P- யின் பூ ஆயத்தொலையின் குறியே , 


P 


9 சுன்னத்திலிருந்து 

90 ° க்குத் 
தொடர்ந்து கூடும்பொழுது 
P முதல் கால் வட்டத்தில் 

இருப்பதால் 
அதன் y ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் 

x 
0 - லிருந்து OP-க்குத் 
தொடர்ந்து கூடிக்கொண்டும் 

போகின்றது . 


+ 


O 


M 


ஆகவே 


sin o- வின் மதிப்பு 
மிகைக்கணியமாகவும் , 
சுன்னத்திலிருந்து ஒன்றுக்குத் 

தொடர்ந்து 
கூடிக்கொண்டும் போகிறது . 


படம் 119 


33 


258 


Y 


P 


900- லிருந்து 1800 - க்கு 

0 கூடும் பொழுது 
P இரண்டாவது கால் வட் 

டத்தில் இருப்பதால் 
அதன் 3 ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் , 

OP- லிருந்து 
சுன்னத்திற்குக் 
குறைந்து கொண்டும் 

வருகிறது . 


x 


M 


0 


ஆகவே 


sin 8 - வின் மதிப்பு 
மிகைக்கணியமாகவும் 

ஒன்றிலிருந்து 
சுன்னத்திற்குக் குறைந்து 
கொண்டும் வருகிறது . 


படம் 120 


Y 


1800 - லிருந்து 270 க்கு 

8 கூடும் பொழுது 
P மூன்றாவது கால் வட் 

டத்தில் இருப்பதால் 
P- யின் y ஆயத்தொலை 
குறைகணியமாகவும் , 
சுன்னத்திலிருந்து 

-OP- க்குக் 
குறைந்து கொண்டும் 

வருகிறது . 


Σ 


X 


--x 


O 


ஆகவே 


sin e- ன் மதிப்பு 
குறைக்கணியமாகவும் , 
சுன்னத்திலிருந்து 

-1 - க்குக் 
குறைந்துகொண்டும் 

வருகிறது . 


படம் 121 


259 


Y 


270 °-லிருந்து 

360 க்கு 
8 கூடும் பொழுது 
P நான்காவது 
கால் வட்டத்தில் 
இருப்பதால் 

P- ன் 
y ஆயத்தொலை 
குறைக்கணியமாகவும் , 

-OP- லிருந்து 
சுன்னத்திற்குக் 
கூடிக்கொண்டும் 
போகிறது . 


x 


M 


O 


-X 


ஆகவே 


Y 



sin s- வின் மதிப்பு 
குறைக்கணியமாகவும் 

-1 - லிருந்து 
சுன்னத்திற்குக் 
கூடிக்கொண்டும் 
போகிறது . 


படம் 122 


OP ஒரு வளையம் சுற்றி மறுபடியும் முதல் கால்வட்டத்தில் இருக் 
கும்பொழுது ( அதாவது 360 -க்கும் 450 °-க்கும் இடையில் இருக்கும் 
பொழுது ) ஒரு சுற்று சுற்றுவதற்குமுன் முதல் கால் வட்டத்தில் 
இருக்கையில் sin e- வின் ஏற்பட்ட மாறுதல்கள் , மறுபடியும் வருகின்றன . 
இவ்வாறே மற்ற மூன்று கால் வட்டத்திலும் இருக்கின்றன . மேலும் 
360 °- க்கும் 720 °-க்கும் அல்லது 720 -க்கும் 1080 - க்கும் இடையில் 
8 இருக்கும் பொழுது , 0 -க்கும் 360 ° -க்கும் இடையில் இருக்கையில் 
sin e- வில் ஏற்பட்ட மாறுதல்கள் மறுபடியும் வருகின்றன . 
sin 8 - வின் மதிப்பும் குறியும் ஒரே முறையாகத் திரும்பத் திரும்ப வருவ 
தால் இதனை போழ்தில் மீளும் சார்பலன் ( periodic function ) என்று 
கூறப்படும் . இதன் போழ்து ( period ) 360 ° அல்லது 21 ஆகும் . 


ஆகவே 


146. sin 8 - வின் வளை வரை வரைதல் :-y = sin ) எனக்கொள் 
வோம் . 0 - விற்குப் பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர் நிலையான 


260 


y- ன் மதிப்புகளைக் கண்டு , அவற்றகை கீழ் காட்டியபடி அட்டவணையில் 
குறிக்கலாம் . 


00 


ே 


30° 


450 


009 


006 


120° 


1350 


150° 


180° 


210° 


225° 


240° 


270° 


300° 


3150 


330° 


360° 


O 


- 


O 


0 


IL 


18. 


L8 
. 


IL 
. 


IL 


18. 


-87 


T. 


S. 


y = sin G 


8 , y என்பவற்றின் ஒவ்வொரு மதிப்பு இணைகளையும் ஆயங்களாய்கொண்ட 
புள்ளியை இட்டு , குறித்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தால் sin e- வின் 
கோட்டுப்படம் அல்லது வளைவரை கிடைக்கும் . 


106 


081 


270+ 


360 


படம் 123 


8 - வோடு 360 ஐ கூட்டவோ . கழிக்கவோ செய்தால் நன் மதிப்பில் 
மாறுதலில்லை . 

ஆகவே கோட்டுப் படத்தில் ஒரு புள்ளியை வலது 
பக்கத்திலோ , இடது பக்கத்திலோ 360 ° ஐ குறிக்கும் தொலை அகற்றி 
னால் , அது கோட்டுப் படத்தில் வேறொரு புள்ளியோடு ஒன்றுபடும் . 
அதே மாதிரி கோட்டுப் படத்தில் ஒரு பகுதியை 

படத்தில் ஒரு பகுதியை வலது பக்கமோ 
இடது பக்கமோ 360 அகற்றினால் கோட்டுப் படத்தின் வேறொரு பகுதி 
யோடு ஒன்றுபடும் . ஆகவே sin e- வின் 

விளைவரையில் 0 -க்கும் 


261 


360 - க்கும் இடையிலுள்ள வீச்சியிலிருக்கிற (range ) வரை வளையைப் 
போல் வலது பக்கமும் இடது பக்கமும் எண்ணற்றவை 

எண்ணற்றவை அடங்கி 
யிருக்கின் றன . 


147. - தொடர்ந்து கூடும் பொழுது ச - வின் கிடக்கையின் குறி 
யிலும் பருமனிலும் ஏற்படும் மாறுதல்கள் . 


P 


6 சுன்னத்திலிருந்து 90 -க்குத் 
தொடர்ந்து கூடும்பொழுது 
P முதல் கால்வட்டத்தில் 

இருப்பதால் 
அதன் : ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் , 

xX 
OP- லிருந்து (0 - க்குக்குறைந்து 

கொண்டும் வருகிறது . 
ஆகவே cos 8 - வின் மதிப்பு 

மிகைக்கணியமாகவும் , 
ஒன்றிலிருந்து சுன்னத்திற்குக் 

குறைந்துகொண்டும் 


-X 


01 + M 


Y 


போகிறது . 


படம் 124 


90 °-லிருந்து 180 ° -க்கு 0 கூடும்பொழுது P இரண்டாவது கால் 
வட்டத்தில் இருப்பதால் 
அதன் : ஆயத்தொலை 
குறைக்கணியமாகவும் , 
0 - லிருந்து -0P- க்குக் 
குறைந்து கொண்டும் 

வருகிறது . 
ஆகவே cos 8 - வின் மதிப்பு 

M 

-x 

O 
குறைக்கணியமாகவும் , 
0 - லிருந்து 1 க்குக் 
குறைந்து கொண்டும் 

வருகிறது . 


x 


படம் 125 


262 


M 


X 


--X 


1800 - லிருந்து 270 -க்கு 
9 கூடும் பொழுது 
P மூன்றாவது 
கால் வட்டத்தில் 
இருப்பதால் 

P- யின் 

ஆயத்தொலை 
குறைக்கணியமாகவும் , 
- OP- லிருந்து 0 - க்குக் 
கூடிக்கொண்டும் 
போகிறது . 

ஆகவே 
cos 8 - வின் மதிப்பு 
குறைக்கணியமாகவும் , 
-லிருந்து 0 - க்குக் 
கூடிக்கொண்டும் 
போகிறது . 


P 


ly 


படம் 126 


x 


0+ M 


-X 


270 -லிருந்து 360 °-க்கு 

8 கூடும் பொழுது 
P நான்காவது கால்வட்டத் 

தில் இருப்பதால் 
P- ன் ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் , 
0 - லிருந்து OP- க்குக் கூடிக் 

கொண்டும் போகிறது . 
ஆகவே cos 4 - வின் மதிப்பு 

மிகைக்கணியமாவும் 
0 - லிருந்து 1 - க்குக் கூடிக் 
கொண்டும் போகிறது . 


P 


Y 


படம் 127 


sin 8 - வைப்போல் cos 8- வும் போழ்தில் மீளும் சார்பலன் என்றும் 
அதன் போழ்து 360 ° அல்லது 21 என்றும் எளிதிற் விளங்கும் . 


263 


148 . cos ச -வின் வளைவரை வரைதல் :-v = cos 8 எனக்கொள் 
வோம் . -விற்குப் பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர்நிலையான 
y- ன் மதிப்புகளைக் கண்டு , அவற்றைக் கீழ்க் காட்டியபடி அட்டவணையில் 
குறிக்கலாம் . 


00 


8 


30° 


45 


009 


006 


120° 


135 


150° 


180° 


210° 


225 


240 


270° 


300° 


315 


330° 


360 


- 


0 


S. 


C 


18. 


S. 


IL 


- 


IL 
. 


S. 


18. 


18. 


11. 


- 


12. 


18. 


P == cos 8 


8 , y என்பவற்றின் ஒவ்வொரு மதிப்பு இணைகளையும் ஆயங்களாய்க் 
கொண்ட புள்ளிகளை இட்டு , குறித்த புள்ளிகளையெல்லாம் இணைத்தால் 
cos 6 - வின் வளைவரை கிடைக்கும் . 


- 


X 


06 


2701 


081 


36 


படம் 128 


sin e- வைப்போல் , cos e- வின் வளைவரையில் , 00 - க்கும் 3600 - க்கும் 
இடையிலுள்ள வளைவரையைப்போல் , வலது பக்கமும் இடது பக்கமும் 
எண்ணற்றவை அடங்கியிருக்கின்றன . மேலும் sin ச - வின் வளை 


264 


வரையை 90 ° இடது பக்கம் அகற்றினால் cos 8 - வின் வளைவரை கிடைக் 
கிறது என்பது கவனிக்கத்தக்கது . 


y 
: 
Sin 
ச 


go 


180 " 


/ 270 


360 


yY = 
cos 
o 


y 


படம் 129 


149 . அ தொடர்ந்து கூடும்பொழுது ச - வின் இருக்கையின் குறி 
யிலும் பருமனிலும் ஏற்படும் மாறுதல்கள் . 

சுன்னத்திலிருந்து 900- க்கு 
8 தொடர்ந்து கூடும்பொழுது 
P முதல் கால்வட்டத்தில் 

இருப்பதால் 
அதன் ஆயத்தொலைகள் 

மிகைக்கணியமாகவும் , 
0 + M 

-X 

y ஆயத்தொலை 
0 - லிருந்து OP- க்குக் 

கூடிக்கொண்டும் 
ஆயத்தொலை OP- லிருந்து 
0 - க்குக் குறைந்து கொண்டும் 





போகின்றன . 


tan 8 = 9 ஆயத்தொகை 


படம் 130 

x ஆயத்தொலை . 
ஆகவே tan 8 மிகைக்கணியமாகவும் , சுன்னத்திலிருந்து பொன்னம்பே 
ரெண்ணுக்குக் கூடிக்கொண்டும் போகிறது . a = 90 ° ஆக இருக்கும் 
பொழுது tan o = 0 . 


265 


7 


P 


90 ° -விருந்து 180 - க்கு 0 கூடும்பொழுது P இரண்டாவது கால் 
வட்டத்தில் இருப்பதால் 
அதன் ஆயத்தொலை 
குறைக்கணியமாகவும் 

y ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் 
இருக்கின்றன . 

+ 
மேலும் ஆயத்தொலை 

M - 0 

-XX 
OP- க்குக் 
குறைந்து கொண்டும் , 

y ஆயத்தொலை 
OP- லிருந்து -க்குக் 
குறைந்து கொண்டும் 
இருக்கின்றன. 

படம் 131 
ஆகவே tan a 
குறைக் 

கணியமாகவும் , --- லிருந்து 0 - க்குக் கூடிக்கொண்டும் 


0 - லிருந்து 


போகிறது . 


1800 - லிருந்து 2700 - க்கு 0 கூடும் பொழுது P மூன்றாவது கால் 
வட்டத்தில் இருப்பதால் 
அதன் ஆயத்தொலைகள் 

Y 
குறைக்கணியங்களாக 

இருக்கின்றன . 
மேலும் 2 ஆயத்தொலை 
-OP- லிருந்து 0 - க்குக் 

M 

X 
கூடிக்கொண்டும் . 

-X 

O 
y ஆயத்தொலை 
0 - லிருந்து - OP- க்குக் 
குறைந்து கொண்டும் 


PP 


போகின்றன . 


படம் 132 


ஆகவே tana 
மிகைக்கணியமாகவும் . 

சுன்னத்திலிருந்து 
+ லக்குக் கூடிக்கொண்டும் போகிறது . 

34 


266 


2700- லிருந்து 360 -க்கு கூடும் பொழுது P நான்காவது கால் 

வட்டத்தில் இருப்பதால் 
அதன் ஆயத்தொலை 
மிகைக்கணியமாகவும் , 

சுன்னத்திலிருந்து 
OP- க்குக் கூடிக்கொண்டும் , 

அதன் - ஆயத்தொலை 
+ M 
x 

-X குறைக்கணியமாகவும் , 
O 

-OP- லிருந்து 0 - க்குக் 
கூடிக்கொண்டும் 
போகின்றன . 
ஆகவே tan e 
குறைக்கணியமாகவும் , 

-லிருந்து 
படம் 133 

சுன்னத்திற்குக் 
கூடிக்கொண்டும் போகிறது . 


Y 



sin 6 , cos 0 என்பறற்றைப்போல் tan 8 போழ்தில் மீளும் 
சார்பலன் என்றும் , அதன் போழ்து 180 அல்லது என்றும் எளிதிற் 
காணலாம் . 


150. tan e- வின் வளைவரை வரைதல் : 

g / = tan 0 எனக் 
கொள்வோம் . 9 - விற்குப் பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர் 
நிலையான பூ - ன் மதிப்புகளைக் கண்டு அவற்றைக் கீழ் காட்டியபடி அட்ட 
வணையில் குறிக்கலாம் . 


00 


9 


008 


450 


009 


006 


120 


1350 


150° 


180° 


210 


225 


2400 


270 


300° 


315 


330° 


360° 


O 


. 


00 


O 


- 


89. 


8. 


0 
. 


8 


85. 


-1.7 


p = tan G 


89. 


8 


| 


8 , y என்பவற்றின ஒவ்வொரு மதிப்பு இணைகளையும் ஆயங்களாய் 
கொண்ட புள்ளிகளை இட்டு , குறித்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தால் 
tan e- வின் வளைவரை கிடைக்கும் . 


267 


2 


xX 


06 


180 


270°F 


360 


படம் 134 


151. இரண்டாவது முறை . 

sin 8 - வின் கோட்டுப் படம் : 
கோட்டுப்படக் காகிதத்தில் ( Graph paper ) ஒரு அங்குலம் ஆரையுடைய 
ஒரு வட்டம் வரைந்து அவ்வட்ட வரையில் 0 என்ற ஒரு புள்ளி 
எடுத்து அதனை ஆதியாகவும் ( origin ) , 0 வழியாகச் செல்லும் ஒரு விட் 
டத்தை ஆயமாகவும் , 0 வழியாகச் செல்லும் வட்டத்தின் தொடு 
வரையை பூ ஆயமாகவும் எடுத்துக்கொள்க . OM = வட்டத்தின் சுற்றள 
வாக இருக்கும்படி ல ஆயத்தில் M என்ற புள்ளியை எடுத்து OM- ஐ 
m சம பங்காகப் பிரிக்க . அப்புள்ளிகள் A , A ............ An - 1 A. எனக் 
கொள்வோம் . அதே மாதிரி வட்டவரையையும் n சம பங்குகளாகப் 


268 


பிரிக்க , அவ்விதம் பிரிக்கும் புள்ளிகள் B ,, B ,, ......... B.- எனக் 
கொள்வோம் . B , , B ,... B .--- லிருந்து - ஆயத்திற்கு ஒரு போகுக் 
கோடுகள் வரைந்து A , A , .............. வழியாகச் செல்லும் ஆயத்தின் 
குத்துக்கோடுகளை முறையே வெட்டும் புள்ளிகளை இட்டு , அவற்றை 
இணைத்து வளைவரை வரைந்தால் sin 8 - வின் வளைவரை கிடைக்கும் . 

Y 


BS 


BA 


6 . 


AAL 


Bn 


AnEI 


21 


> 


படம் 135 


152. cos 8 - வின் கோட்டுப்படம் . 

Y Y 


ே 


.ே 


8 . 


6 . 


x ! 


of A, A₂ A3 


An - 12T - XX 


படம் 136 


வட்டவரையைச் சம பங்குகளாகப் பிரிக்கும் புள்ளிகள் B- லிருந்து 
தொடங்குவதாகக் கொள்க . 


269 


153. tan e- வின் கோட்டுப்படம் . 


B2 


B. 


PA , AZ 


Aml / 2 


Gn - I 


படம் 137 


CB , , CB , ............ ஆயத்தை வெட்டும் புள்ளிகளிலிருந்து - ஆயத் 
திற்கு ஒரு போகுக்கோடுகள் வரைந்து அவை A , A ,, ... A., வழி 
யாகச் செல்லும் ஆயத்தின் குத்துக்கோடுகளை முறையே வெட்டும் 
புள்ளிகளை இணைக்கவும் . 


குறிப்பு : - கோண கணிதத் தகவுகளின் வளைவரைகளை வரைய 
இம்முறையைக் கையாண்டால் , 6 - வின் மதிப்பிற்கு நேர்நிலையான கோண 
கணிதத் தகவுகளின் மதிப்புகள் தெரிய வேண்டிய அவசியமில்லை . 


இவ்வாறே cosec 8 , seo e , cot G என்பவற்றின் வளைவரைகளும் 
வரையலாம் . 


கோண கணிதக் கோவைகளும் அவற்றின் மீச்சிறு , 

மீப்பெரு மதிப்புகளும் . 
( Minimum and maximum values of 

Trigonometrical Functions ) 


154. சுன்னத்திற்கும் 27 - க்கும் இடையிலுள்ள வீச்சில் ( range ) 
cos 8 + sing என்ற கோவையின் மதிப்பில் ஏற்படும் மாறுதல்கள் . 


முதல் முறை : 


sin e + cos 9 = V2 


1 
sine + 

V2 


TT 


2 ( 1 
v2 ( 
- v2 sin ( a + " ) 


CO8 


sin 8 + sin 


TT 

cos8 
4 


4 


8 - விற்கு பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர் நிலையான 
( sine + cos 8 ) -வின் மதிப்புகளைக் கண்டு , அவற்றைக் கீழ்க் காட்டிய 
படி அட்டவணையில் குறிக்கலாம் . 


TT 


37 


8 


0 


EN 


EE 


53T 
4 2 4 


27ா 


4 


4 


TT 


T 3T 
2 4 


8+ 

4 


E 


53T 
4 2 


9T 
27ா 

4 


4 


4 


1 


1 


1 


1 


1 


sin 


T 
8+ 

4 


1 


0 


-1 


0 


12 


V2 


V2 


v2 


v2 


1 


v2 


in(s+ T ) 


0 


1 


y = 2 sin ( e + 


-1-12-1001 


271 


( 8 , y ) என்பவற்றின் ஒவ்வொரு மதிப்பு இணைகளையும் ஆயங்களாய் 
கொண்ட புள்ளிகளை இட்டு அவற்றை இணைத்தால் sin 8+ cos 8 -வின் 
வளைவரை கிடைக்கும் . 


Is 


xXI 


1.06 


225 


9E 


1093 


படம் 138 


வளைவரையிலிருந்து பின் வருவனவற்றை எளிதிற் காணலாம் . 


0 - விலிருந்து 


TT 
4 


-க்கு 8 கூடும் பொழுது ( sine + cos 8 ) , 1 - லிருந்து 


V2- க்கு கூடிக்கொண்டே போகிறது . 


TT 


5 
-விலிருந்து 

-க்கு 8 கூடும் பொழுது ( sine + cos 6 ) V2 

4 
லிருந்து - V2- க்கு குறைந்து கொண்டே போகிறது . 


5 
4 


விலிருந்து 21 - க்கு 8 கூடும்பொழுது ( sin 8 + cos 6 ) - V2 . 


லிருந்து 1 - க்கு கூடிக்கொண்டு போகிறது . 


மேலும் sin 8 + cos 8 - வின் மீப்பெரு மதிப்பு = V2 

-வின் மீச்சிறு மதிப்பு = -V2, 


272 


இரண்டாவது முறை : 


TT 


sin e + cos 8 = V2sin 


( 8+ 1 ) 


E 


8+ 


= எனக்கொள்வோம் . 


4 


அப்பொழுது sine + cos 0 = V2sins . 


TT 


0 - லிருந்து -க்கு 4 கூடும் பொழுது 0 - லிருந்து 1 - க்கு sin 4 
கூடுகிறது . 


TI 

TT 
ஆகவே 

லிருந்து + -க்கு 8 கூடும்பொழுது ( sine + cos 8 ) , 
4 

4 
0 - லிருந்து 2 - க்கு கூடிக்கொண்டு போகிறது . 


TI 

31 
இவ்வாறே -லிருந்து + 

-க்கு 4 கூடும்பொழுது sin 4 
2 

2 
1 - லிருந்து - 1 - க்கு குறைந்துகொண்டு வருகிறது . 


ஆகவே 


-லிருந்து + 


4 


T 

கா 

க்கு 9 கூடும்பொழுது ( sin 8 + cos 0 ) , 
4 
V2- லிருந்து - V2- க்கு குறைந்து கொண்டு வருகிறது . 

கா 
இவ்வாறே -க்கும் 27 - க்கும் இடையிலுள்ள வீச்சில் ( sin e + 

4 
cos 8) -வின் மாறுதல்களையும் காணலாம் . 


sin 


T 
8+ 

-வின் மீப்பெரு மதிப்பு = 1. 
4 


) 


ஆகவே sin e + cos 8 - வின் மீப்பெரு மதிப்பு = V2. 


TT 


sin 


9 + 4 


) -வின் 


-வின் மீச்சிறு மதிப்பு = -1 . 


ஆகவே sin a + cos 8-வின் மீச்சிறு மதிப்பு = -V2 . 


பயிற்சி 1. 8 - வின் மதிப்பு 0 °-க்கும் , 180 - க்கும் இடையில் இருக் 
கும்பொழுது cos 8 - sin 28 - வின் வளைவரை வரைந்து ( 0 , 90 ° ) 
வீச்சிலிருக்கும் மீச்சிறு மதிப்பினைக் காண்க ,. அவ் வளைவரையால் 
cos 6 = 3 + sin 28 - வின் தீர்வைக் காண்க , 


273 


y = cosa - sin 20 எனக் கொள்வோம் . வுேக்கு பல மதிப்புகள் 
கொடுத்து அவற்றிற்கு நேர்நிலையான ந - ன் மதிப்புகளைக் கண்டு அவற் 
றைக் கீழே காட்டியபடி அட்டவணையில் குறிக்கலாம் . 


8 


0.1300 


45 ° 


60 ° 900 1200 


135 ° |150 ° 180 ° 


V3 


1 


1 


13 


cos 8 


1 


| 
2 


0 


1 
2 


-1 


2 


V2 


12 


2 


13 


13 


V3 


V3 


- sin 2a 


0 


1 


0 


+1 


0 


2 


2 


2 


2 


11-13 
0-1 + 


1 


cos - sin 20 


1 


0 


13-1 

2 


1 


0-1 


12 2 


v2 


y 


1 


0 


-.29 


370 


-37 


29 


0-1 


ஆகவே y-ன் வளைவரையை வரையலாம் . 


P 


y : 3 


H 


XI 


M 


451 


.06 


SEI 


180 


ya 
Coso 
- 
Sing 
20 


படம் 139 
வளைவரையிலிருந்து 0 - க்கும் 90 ° -க்கும் இடையிலுள்ள வீச்சிலிருக்கும் 
-ன் மீச்சிறு மதிப்பு 36 என்று காணலாம் . அந்த மதிப்பு இருக்கை 
யில் -வின் மதிப்பு 62 , என்று காணலாம் . 

cos 0 = 3 + sin 28 . 

008 0 - sin 28 = 3 . 
35 


274 


வரைக . 


ஆகவே இச்சமன்பாட்டின் தீர்வுகள் y = cos e - sin 20 , y = 1 என்ற 
வளைவரைகள் வெட்டும் புள்ளிகளிலிருந்து அறியலாம் . y = 3 என்ற 
கோட்டை 

அது வளைவரையை P- ல் வெட்டுகிறதெனக் 
கொள்வோம் . P- லிருந்து - ஆயத்திற்கு PM என்ற குத்துக்கோட்டை 
வரைந்தால் OM = சமன்பாட்டின் 0 ° -க்கும் , 90 °-க்கும் இடையிலுள்ள 
தீர்வாகும் . 

OM = 190-30 ( அண்ணளவாக ) 
ஆகவே சமன்பாட்டின் அண்ணளவான பொதுப்படைத்தீர்வு 
= nx360 ° + 19° -30 . 


பயிற்சிகள் 37 


1. பின்வரும் சார்பலன்களது போழ்துகளைக் காண்க . 


( a ) sin 2.c. 


( f ) cos 


(2017 

p-" ) 


( 6 ) cos 38 . 


( g ) 


cos 27 . 


( c ) sin vpx . 


( h ) 


cosec 


(212 + " 

) 


T 


( d ) sin 


( ந 


+ 


1 ) 


T 
cot 

6 


4 


( e ) tan ( px + q) . 


( j ) 


C 
sec 

2 


2. பின்வரும் கோவைகளின் வளைவரைகளை வரைக . 
( a ) sin e - cos 0 

( d ) 4 cos e + 7sin e . 
( 6 ) sin G + / 3 cos 8 . 

( e ) 5 cos G + sin 49 . 
( c ) sin 30-1 cos 28 . 
3. சுன்னத்திற்கும் 360 -க்கும் இடையிலுள்ள வீச்சில் பின்வரும் 

கோவைகளில் மீப்பெரு மதிப்புகளையும் மீச்சிறு மதிப்புகளையும் 

காண்க . 
( a ) cos 30 + 2 cos 8. ( b ) cos e - sin 20. ( c ) a cos e + b sin 8 . 
4. பின்வரும் சமன்பாடுகளை வளைவரையால் விடுவி . 
( a ) sin 20 = cos 38 . 

( d ) 3 sin e = sin ( e + 36 °) . 
( b ) 4 cos 6 + 3 sin o = 4 . ( e ) 8 cos 8 + 15 sin e = -51 . 

( c ) tan e + 2 cot e = 3 ) . ( f ) sin 30 - cos 20 = 4 . 
5. 8 - வின் 
8 - வின் மதிப்பு சுன்னத்திற்கும் 3600 - க்கும் இடையிலிருக்கும் 

பொழுது 3sin 8+ | cos 8 - வின் வளைவரை வரைந்து , அவ் 
வீச்சில் அகமுள்ள சார்பலனது மீப்பெரு மதிப்பைக் காண்க . 
வளைவரையைப் பயன்படுத்தி 3 sin e + 4 cos 8 = 2 என்ற 
சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


3 


3 


p 4 ; p - g . 
விடைகள் 

பயிற்சிகள் 1 ( பக்கம் 5 ) 
TT 47 491 21 351 51 T T 27 T 
1 . 

6 9 180 3 36 12 2 12 15 
8 . 
2. 90 ° , 33 ) , 1800 ° , 60 °, 120 ° , 450 ° , 630 ° , 210 ° , 150° 

பயிற்சிகள் 4 ( பக்கம் 18 ) 
1. sin a = 4 , tan s = 4 , cosec 8 = , sec 8 = 5 , cot 0 = . 
242 1 

3 
2. cos O = tano = 

cosec 0 = 3 , sec 0 = cot 9 = 2 2 . 
3 

2/2 
2 

115 

1 
3. sec A = cot A = 13 ; 4. sin g = cot G = 

p 
6. cos A = cosec A = P + q ; 7.3 ; 8 . 
p + q 

2pq 

P + q 
a2 - 22 
10 . 
a +62 

பயிற்சிகள் 5 (பக்கம் 25 ) 


2/2 


4 


115 


; 9.; 


1. 41 ; 2. 1 ; 3. 0 ; 4 . 


1-13 
242 


5. 5 ; 6.3 ; 7. 24 ; 


8.11 ; 9.11 ; 10. 2,1 . 


பயிற்சிகள் 7 ( பக்கம் 34 ) 

4. 22.5 அடி , 
100 

அடி , 
1. 173-2 அடி ; 2. 60 ° ; 3. 50 

அடி 
5. 86.6 அடி ; 

6. 46-19 அடி ; 
38.97 அடி 

7. 273.2 அடி ; 
8. 70-98 அடி ; 9. 59 அடி , 15 அடி ; 

10. 8318 மைல் ; 
13.831 36 அடி ; 

14. 64 அடி ; 
11. 512-4 ; 

12. 900 அடி ; 
15.565-6 அடி , 1131-2 அடி ; 16. 3-464 மைல் , 6 மைல் ; 17. மணிக் 

18. 349-36 மைல் ; 19 . மணிக்கூருக்கு 
கூருக்கு 10 மைல் ; 
5-196 மைல் , 18 மைல் ; 20 , 10 மைல் ; 24. 14 மைல் , 


276 


பயிற்சிகள் 8 ( பக்கம் 53 ) 


1 


1 . 


2 . 


V3 
2 

; 


3. -1 ; 4. - 12 ; 5. -1 ; 6. - 


v2 


V3 


V3 


; 


; 


2 ; 12 . 

V3 


2 

2 
7. -1 ; 8 . 9. 2 ; 10. 1 ; 11 . 

13 . 
2 

13 
14. - 12 ; 15. v3 ; 16. sin 40 ° , -sin 30 ° , cot 100 , -tan 300, 
cosec 30 ° , sec 30 ° , - cos 30º , sin 30 ° , cos 45º , cot 30 ° , -cot 45 ° , 

-cot 30 °, sec 45 ° , sin 30 ° , cos 30 ° ; 17. -sin A , cot A , - cos A , 
- cot A , - cosec A , -- cosec A ; 18 . 

18. sin A = ), tan A = -17 ; 
19 . cos A = -11, tan A = 40 ; 20. cos A = % , cosec A = -25 ; 
21. 1 ; 22. - 2 sin 0 cos 0 ; 23. 2 sin A ; 24 , 1 ; 25. tan A : 
26. 1 ; 27. 0 ; 28. sec A + cosec A ; 29. 0 ; 30. 1 ; 31. 1 ; 
33. ( 1 ) 28LQUI Logu4 9 , மீச்சிறு மதிப்பு 1 


a 


a 


( 2 ) 


ะ 
4 


2 


3 


பயிற்சிகள் 12 ( பக்கம் 83 ) 
1 . -34 ; 2. 1 ] ; 3. 1 s 

பயிற்சிகள் 13 ( பக்கம் 87 ) 
1. in 40 + sin 20 

2. cos 120+ cos 20 
3. sin 90 -sin 30 

4. cos A - cos 5A 
5. sin 9A - sin A 

6 . 

cos 4A - cos 12A 
7. sin 160 - sin 20 

8. ( cos 130+ cos 50 ) 
9. ! ( sin 2A + sin A ) 

10. 1 ( sin 6A - sin A ) 
70 

A 
11. § ( cos + cos ) 

12. ? ( cos 

- Cos A ) 
3 

2 
13. ( 1 + cos 20 ) 

14. ( cos 2B - cos 2A ) 
15. { cos ( 5A - B ) - cos ( 7A + B ) } 16. + ( 1 - cos 2A ) 

S v3 
17. - + sin 2A 

18. 5 ( 1 + cos 20 ) 
2 


} 


பயிற்சிகள் 14 ( பக்கம் 91 ) 
1. 2 sin 8A cos 4A 

2. 2 cos 8A sin 4A 
3. 2 cos 8A cos 4A 

4 . - 2 sin 8A sin 4A 
5. 2 cos 30 sin 20 

6. 2 sin 100 sin e 
lla 5a 
7. 2cos CO8 

8. - 2 sin 3a sin 2a 
2 

2 
9.2 sin 30 ° sin 20 ° = sin 20 ° 10. 2 sin 60 ° cos 10º = 13 cos 10 ° 


277 


பயிற்சிகள் 23 ( பக்கம் 176 ) 
1. 3 , 1 , 0 , -3 , -1 , 7 , - 5 
2. 3-7226 , 1-8455 , 8147 , 3.5353 , 1.9711 , 7-9823 , 5-6902 
3 , 2 , 6.91 , 9-441 , 941 -7 , -3643 , 06606 . 
4. ( a ) 1441 ( 6 ) 4388 ( c ) 317.1 
( d ) ( 0232 

( e ) 24-67 ( f ) 3018 
5. ( a ) 3-32 ( b ) 36 ( c ) 3 

( d ) 3-82 ( e ) 28 48 . 
6. ( 1 ) 31 ( 2 ) 11 ( 3 ) 48 ( 4 ) 16 . 

பயிற்சிகள் 24 ( பக்கம் 182 ) 
1. - 1852 ; 2. 5088 ; 3. 2.026 ; 4. 4-389 ; 5.7144 ; 
6. 1-489 ; 7. 1.357 ; 8 . 3959 ; 9.1 689 ; 10. 8535 . 

பயிற்சிகள் 25 ( பக்கம் 189 ) 
1. A = 30 ° , 

B = 60 ° , 

b = 10 : 39 . 
2 . B = 30 ° c = 8 , 

a = 6-928 . 
3 . B = 60 ° , 

c = 6 , 

b = 5-196 . 
4. A = B = 45 ° , c = 5 657 . 
5. a = 2 , 

c = 2-828 . 
6. B = 66 ° 30 , a = 250 , 

b = 575 . 
7. B = 61 ° 55 , a = 1073 , 

b = 2012 
8. B = 50 ° 26 , = 45 96 , 

b = 55.62 . 
9. A = 13 ° 25 , a = 21-94 , 

b = 90-79 . 
10 . A = 68 • 13 , a = 185.7 , 

b = 74-22 . 
11 . B = 53 ° 16 , b = 65.03 , 

c = 81-14 . 
12 . A = 21 ° 8 . 

b = 188.9 , 

c = 202-5 . 
13. B = 5204 , a = 3-118 , 

c = 5.071 . 
14 . A = 46 ° 121 , a = 53-12 , 

c = 73-59 . 
15. A = 31 ° 24 , B = 58 ° 36 , 

b = 7332 . 
16. A = 56 ° 3 , 

B = 33 ° 57 

b = 48-32 . 
17. A = 65 14 , B = 24 ° 46 , b = 3-217 . 
18. A = 38 ° 58 , B = 51 ° 2 , 

c = 21-77 . 
19. A = 81 ° 30 , B = 8 ° 30 , 

c = 420 . 
20. A = 630 . 

B = 279 , 

c = 43 . 
21 . AB = 3-442 , BC = 3 : 22 , C = 46 ° 54 , B = 43 ° 6 , CA = 4-714 . 
22 . BC = 6-378 , AB = 4 369. CA = 6-395 , B = 70 ° 14 , 

A = 699 46 . 


278 


பயிற்சிகள் 26 ( பக்கம் 193 ) 


1. A = 38 ° 53 , 
2. A = 320 11 , 
3. A = 27 ° 21 , 
4. A = 426 , 
5. A = 16 ° 26 , 
6 A = 60 ° , 
7. A = 138 ° 36 , 
8. A = 60 ° 10 , 
9. A = 3644 , 
10. A = 40 ° 46 , 
11. A = 107 ° 27 30 " 
13. 120 ° 
14 . 105 ° , 45 ° , 300 . 
15 . 105 15 ° , 60 ° . 


B = 12652 , 
B = 136 ° 24 , 
B = 143 ° 8 . 
B = 567 , 
B = 30 ° 24 , 
B = 38 ° 11 
B = 15 ° 16 , 
B = 76 ° 34 
B = 55 ° 8 , 
B = 26 ° 54 


C = 14151 . 
C = 11 ° 251 . 
C = 9 ° 31 
C = 81 ° 47 . 
C = 13310 . 
C = 81 ° 49 . 
C = 26 ° 81 . 
C = 43161 . 
C = 88 • 8 . 
C = 112020 . 


பயிற்சிகள் 27 ( பக்கம் 198 ) 


1. A = 77 ° 131 , 
2 . A = 1170 251 
3. A = 109 ° 40 , 
4 . C = 43 15 30 " , 
5. A = 64 • 19 , 
6 . A = 83 ° 25 , 
7. B = 108 36 , 
8. B = 27 ° 42 , 
9 . c = 9-37 . 
10 . c = 32-3 . 
11 . a = 194-5 . 


B = 4330 , 
B = 32 ° 11 , 
C = 19 ° 38 , 
B = 82037 / 30 " , 
B = 78 ° 16 , 
B = 36 ° 35 
C = 31 ° 24 . 
C = 50 ° 46 , 


c = 14-99 . 
c = 31 * 43 . 
b = 559-63 . 
a = 44-93 . 
c = 10-6 . 


a = 6-325 


பயிற்சிகள் 28 ( பக்கம் 211 ) 


1. B = 60 ° , 
2. A = 75 , 

A = 105 ° , 
3. 77 ° 27 , 

102 ° 331 . 
4 . 

15050 , 


C = 90 ° , 
B = 90 ° , 
B = 60 " 
51 ° 18 / 
26 ° 12 , 
36 ° 50 , 


c = 1013 . 
b = 246 அல்லது 
b = 342 . 
6-24 அல்லது 
3-53 . 


2.9 . 


279 


16 ° , 


5. 8006 

45 19 / 

4-52 அல்லது 
99 ° 54 , 25 ° 31 , 

2.74 
6. 56 ° 11 , 

6019 , 

7.99 . 
7. 31 ° 30 

21 . 
8. 76 ° 36 , 

43 " 14 

3620 அல்லது 
103 ° 24 1626 

1495 
9. 21 ° 46 , 

106 ° 14 , 

310.8 . 
10. தீர்வு இல்லை . 
11. 95 ° 4 , 

49 ° 41 , 

96.68 அல்லது 
130 ° 19 , 

24-19 . 
12. 66 ° 41 , 

73 ° 19 , 

10-43 அல்லது 
113 ° 19 , 26 ° 41 , 

4-89 . 
13. 138 ° 39 , 18 • 28 , 192 . 
14 , 67 ° 55 , 71 ° 38 , 10 34 அல்லது 1125 , 27 ° 28 , 4976 . 
15. 70 ° 1 , 59 ° 59 , 106 23 அல்லது 109 ° 59 , 20 ° I , 41-98 . 


14 26 , 


பயிற்சிகள் 29 ( பக்கம் 212 ) 


3 


1. 65 ° , 

8-51 , 12 8 . 
3. 79 ° 23 , 7-31 , 

7-31 , 8.36 , 
5. 118 ° 11 , 4:06 , 3:33 . 
7. 20 ° 25 , 38-3 , 58-4 . 


2. 55 70 8 , 56-1 . 
4. 22 • 18 , 36 5 , 28.6 . 
6. 17 ° 55 , 99-7 , 176 . 


பயிற்சிகள் 30 ( பக்கம் 219 ) 


1 . 


365 அடி . 


3 . 


b sin B cos a 
sin ( B - a ) 
ab 


h cos a 
sin (B - a ) 


5758 அடி . 


5 . 


7. 260-2 அடி , 3690 அடி . 


a - 6 


8. 78-32 , 93-35 
10.97 : 5 அடி . 
12. 7.4 கஜம் . 


9. h tan a cot B. 
11. V6 மைல் . 
13. 3-45 மைல் . 

asin B cos ( a + B ) a sin a 
18 . 

cos ( a + 2B ) cos ( a + 2B ) 
23. 1837 அடி 


14. 519-6 . 


3 


22. 516-4 அடி . 


பயிற்சிகள் 31 


( பக்கம் 229 ) 


5. V6 மைல் அல்லது 44006 கஜம் . 
6. 235-8 அடி . 

10. 1-457 . 


280 


பயிற்சிகள் 32 ( பக்கம் 243 ) 


TI 


7T 


1. 2n TT 4 


2. 2n + 

6 


IT 


TT 


3. NTT + ( - 1 )" 


- 


4 


7T 


5. NTT - (-1) 


6 


4. n - ( - 1 ) " 

4 

27 
6. 2n + 

3 

371 
8. NTT + 

4 
10. n + tan - 12 

2n TT 
12 . 

3 9 


7. n TT + 

4 
9. n + tan 2 
ni 

TT 
11 . + ( - 1 ) 
4 

12 


n7T 


T 


7T 
+ 
4 24 


13 . 


14. NTT + ( - 1) 


3 


27 


15 . 


2n TT + 


) 
16. 2nT + 5 * 2nTĖ 

2nTTD 


3 


3 


7 


57 
அல்லது கலா + 

6 


17. n TT + 


18. 2n7T + 


4 


5TT 
19. n TT + 

6 


20. n + 


TT 
3 


TT 
2 


22. sin 0-1 2.00 - 3 


21. NTT + ( - 1 ) , 2nTT + 
23. nu 


T 


24. NTT 


3 


n 


26. NTT , n 


25. 2nT cos -1 

v41-5 

8 


4 


T 


TT 


27. n + ( - 1 ) 


28 . 


n TT + 


n - tan - 12 


6 


4 


7 


29. 2n + 


30. 2n + 


3T 
6 


3 


571 


7T 


7 


32. n + 


31. MT + 

4 


nTT + 

3 


271 
3 


nTT + 


6 


7 


34 . 


33. n + 

4 


П 
nT , 2n + 

3 


7 


35. n + 

6 


36. ( 2n + 1 ) 7T , 2n + cos 





7T 


37. n + 

38. nx 180 ° + 14 ° 29 
6 
39 . n x 180 ° + 48 ° 36 , nx 180 ° + 53 ° 8 
40. NTT , 2n + cos 


281 


T 


T 


T 


3. mI , 


3 


பயிற்சிகள் 33 ( பக்கம் 244 ) 
NTT 
1 . 

2. ( 1 +2 ) 
5 

4 
nT 

2m 
4 . 

+ 2nT 
3 

3 6 

2 
5. nx90 ° -15 , nX45 ° --1 
6.mx180 ° + 5 , 1X 90 ° - 
2nT 2m 

2mr 2T 
7 . 

8 . 
7 3 

m + p m - P 
2nT 

T 2nT 

T 
9 . 

+ 
m - P 2 ( m - p ) m + p 

2 ( m + p ) 
TI 

TT 
10. ( n + 1 ) 

11. ( n + z ) + 
m - P 
TT nT 

nT T 
+ 13 . 

14 . 

+ 
3 3 2 2 

5 

10 


12. ( n + 1 ) 3 


+2 


+ 


பயிற்சிகள் 34 ( பக்கம் 246 ) 
1. 590 S . 

2. 36 ° 52 . 
3. 20 ° 48 , 122 ° 20 . 4. 16 ° 16 , 3652 . 
5. 100 ° 21 

6. 36521 . 
7. 45 ° , 90 " . 

8. 24° 54 , 98 ° 48 . 
9. 20x180° - 903 , 2nx 180 ° + 46 ° 24 . 

TT T 
10.mT + ( - 1 ) 

4 3 


n 


+ ( - 1) 


TO 

TT 
11. + 

12. 2nT + 
6 4 

4 
13. 2nx180 ° + 78 ° 58 , 2nx180 ° + 27 ° 18 . 

T 
14. 2T + 

15. 2nT + 
6 

6 
16 . mx180 ° - 63 ° 26 + ( - 1 ) - 220 48 . 

TT 
17. 2nT + 

4 


+ A . 


பயிற்சிகள் 35 பக்கம் 247 ) 


TT 


2η 
3 


nT T 

+ 
2 6 


1. mr , 


2. ( r + 1)22107+ 
mr 2nT 

+ 


TT 


3 . 


3 


n TT 
3 


nT 

TT 
+ 
2 12 


5 


3 


35 


282 


TT 


T 


TT 


6. (2n + 1 ) 10.m + 


* 


3 


3 


5. ( 2n + 1 ) 211 + 
7. ( 2n +1 )} , 2017 | 


T 
3 


T 
8. mr + + 

2 

6 


9 . 


m 
6 


m 
2 


3 


TT 
+ 

12 


10 . 


m 2nr TT 

+ 
2 7 21 


3 . 


11. 27ா , 


T IT 
2 9 


. 


12 
. 


3 


+ 


o 

al TT 
+ 
2 4 16 

27 
ni - d , 210T + 

3 


m 


13 . 


d 

+ 
7 


14 . 


7 


TT 
+ ( - ) " 

14 

27 
a , 2nr + 
2 

3 


EE 


15.T + 


TT 


TT 


16 . 


2m 
3 


T 
+ 

31 


mTI + 


2n + 


2 


பயிற்சிகள் 36 


பக்கம் 255 


V2 + 13 


V2- 13 


2. sin 285 ° 


2 


, cos 285 


2 


( 3 ) 1350 , 225 . 


6. ( 1 ) 315 ° , 4050 . 

( 4 ) 90° , 2700 


( 2 ) 225,3150 . 
( 5 ) 909.270 . 


பயிற்சிகள் 37 ( பக்கம் 274 ) 


VP 


* 


21 21 

T 
1. ( a ) T. ( 6 ) 

( c ) 

( d ) 2p . ( C ) 
3 

p 
1 
( f ) ( g ) 1 . ( h ) 1 . ( 1 ) 6 . ( j ) 41 . 

P 
3. ( a ) 3 , - 19 ; ( 6 ) 1-76 , - 37 ; ( c ) Va + b2 - Va + 62 
4. ( a ) 0 = 2mr அல்லது 1.360 +73 44 

( b ) n . 360 ° +170 அல்லது 360° + 315 ° 
( c ) 321 ° அல்லது 72 ° 
( d ) 15 
( e ) 18 

( f ) 27 , 64-39 , 115.7 , 153 
5. 5 , 103 3 , 330-5 


கலைச் சொற்கள் 


35 


31 


3 


Abscissa- மட்டாயம் 

Area - பரப்பளவு , பரப்பு 
Accurate- திட்டமான , சரியான Axis of co - ordinates- துணையாயம் 
Addition- கூட்டல் 

Base of a logarithm- மடக்கை 
Adjacent- அடுத்த 

அடி 
Algebra- இயற்கணிதம் 

Bearing- திசைக்கோணம் 
Alternate- ஒன்று விட்ட 

Bisect- சமமாய் வெட்டு 
Altitude- செங்கோடு 

Bisector- சமவெட்டி 
Ambiguous- ஈரடியான 

Calculate- கணக்கிடு 
case- ஈரடிவகை 

Calculation - 6600750 
Angle- கோணம் 

Cardinal points- தலைத்திசைகள் 
Acute- குறுங்கோணம் Case - 2005 
Adjacent- அடுத்த கோணம் Central- நடுவான , மையமான 
Arms of an - 65 T 2007 Centre- நடு , மையம் 
சிறைகள் 

circum- சுற்று மையம் 
Complementary- நிரப் 

Ex- வெளிவட்டம் 
புங்கோணம் 

In-உள்வட்டம் 
Exterior- வெளிக் கோணம் 

ortho- செங்கோட்டு மையம் 
Interior-உட்கோணம் Centroid- நடுக்கோட்டு மையம் 
Obtuse- விரிகோணம் Characteristic ( of log) -( மடக்கை) 
of depression- இறக்கக் 
கோணம் 

Chord - 16 IT COOT 
of elevation- ஏற்றக் Cirole- வட்டம் 
கோணம் 

Circum- சுற்று வட்டம் 
Positive- மிகைக்கோணம் 

Ex- வெளிவட்டம் 
Negative- குறைக் கோணம் In- உள்வட்டம் 
Subsidary உதவிக்கோணம்) 

Nine point- ஒன்பது புள்ளி 
Rightசெங்கோணம் 

வட்டம் 
Straight- கேர்கோணம் 

Semi- அரை வட்டம் 
Supplementary- நிமிர்க் 

Circular- வட்டமான 
குங் கோணம் 

measure- வட்டமுறை 
Vertical- உச்சிக்கோணம் 
Anti - olock wise- இடமாக 

Circumference- சுற்றளவு , வட்ட 
Anti- logarithm-இனமடக்கை 
Approximate -அணித்தான , ஏறக் Clockwise-வலமாக 

Coincide- ஒன்றுபடு , பொருந்து 
குறைய 
Approximate value- அண்ணளவு Collinear- ஒரு வரைய , ஒரே கோட் 
Approximately- அண்ணளவாக டிலுள்ள 
Aro- வில் 

Column- நிரல் 


3 . 


முழு எண் 


33 


15 


யளவு 


284 


331 


Commensurable- பொது அளவுள்ள Difference- மிச்சம் , வேற்றுமை 
Common tangents- பொதுத் 

Degit-தனியிலக்கம் 
தொடுவரைகள் 

Distance- தொலை 
Complement- நிரப்புவது 

Divide- வகு 
Complementary- நிரப்பும் 

Element- உறுப்பு 
Compound- கூட்டு , கலப்பு 

Elementary Mathematics 
Concentric- ஒரு மைய 

தொடக்கக் கணிதம் 
Concurrent-சந்திக்கும் , ஒன்று கூடும் Eliminate- நீக்கு 
Concyclic- ஒரே வட்ட 

Elimination- நீக்கல் , விலக்கல் 
Condition- கட்டுப்பாடு 

Equal- சமன் , சமமான 
Congruence- அடங்கலுமொத்தல் 

Equation - FLOTUTO 
Congruent- அடங்கலுமொத்த 

Solution of an- சமன்பாட் 
Consecutive - அடுத்தடுத்த , 

டின் தீர்வு 
தொடர்ச்சியான 

Solve an-சமன்பாட்டின் 
Contact- தொடு 

தீர்வு காண் 
point of- தொடுபுள்ளி Equiangular - F10 ET 2007 
Converse- தலைமாற்று 

Equilateral- சமபக்க 
Conversely- தலை மாற்றி ( யுரைக் Expression - கோவை 
கின் ) 

Figure- இலக்கம் , வடிவு , வரைப் 
Co - ordinate- ஆயத்தொலை 

படம் 
Co - planar- ஒரே தளமான 

Fixed- நிலைத்த 
Corollary- கிளைத்தேற்றம் 

Form-உருவம் 
Correspond- ஒத்திரு 

Formula- வாய்பாடு 
Correspondence- ஒத்திருத்தல் Fraction- பின்னம் 
Corresponding- ஒத்த , எதிர்நிலை 

Decimal- பதின் பின்னம் 

Fractional - STOT 
Cosecant- எதிர்நெடுக்கை 

Function- சார்பலன் 

- 
Cosine- கிடக்கை 

Fundamental relations- அடிப் 
Co - tangent - 6 ST560 55 

படையான தொடர்புகள் 
Counter - clockwise- இடமாக Fundamental Unit- அடிப்படை 
Cyolic- ஒருவட்ட 

யலகு 
Data-ஆதரவுகள் 

Generalise- பொது விதி காண , 
Decimal- பதின் பகுப்பு 

பொதுப்படுத்து 
notation- பதின் குறியீடு Geometry- வடிவ கணிதம் 
point- பதின் பகுப்புப் 

Solid- திண்ம வடிவ கணிதம் 

Graph- கோட்டுப்படம் 
pure- தனிப்பதின் பகுப்பு Height- உயரம் 
Deduce- பகுத்தறி 

Hexagon- அறுகோணம் 
Define- வரையறு 

Horizon- தொடுவானம் 
Definition- வரையறை 

Horizontal- மட்டமான , படுமட்ட 
Degree ( of angle ) -U12D 5 Hypotenuse- செங்கோண எதிர் 
( of equation ) - ( சமன் 

சிறை 
பாட்டின் ) படி 

Identical- முழுதுமொத்த 
Diameter- விட்டம் 

Identity- முற்றொருமை 


யான 


32 


புள்ளி 


285 


30 


Image- படிவம் 

Pedal triangls - செவ்வடி முக்கோ 
Imaginary- கற்பனையான 

ணம் 
Inclination -சாய்வு , வாட்டம் Pentagon- ஐங்கோணம் 
Inclined plane- சாய்வுமட்டம் Perimeter- சுற்றளவு 
Incommensurable- பொது அள Period- போழ்து 
வற்ற 

Periodical- போழ்தில் மீளும் 
Index- படிக்குறி 

Perpendicular- குத்துக்கோடு 
Ininite- முடிவற்ற 

Polygon -பல கோணம் 
number- பென்னம்பேரெண் Polygon of n sines - n- கோணம் 
Integer- முழு எண் 

Positive- சேர்க்கை , மிகை 
Intersect - 2016 

number- மிகை எண் 
Intersection- வெட்டுதல் 

quantity- மிகைக்கணியம் 
Invariable- மாறாத 

Power- படி 
Isosceles- இரு சமபக்க 

Problem- கணக்கு 
Length- நீளம் 

Progression- தொடர் 
Limit- எல்லை 

Arithmetic- கூட்டுத் 
Logarithm- மடக்கை 

தொடர் 
Magnitude-பருப்பம் , அளவு 

Geometric பொருக்குத் 
Relative- ஒப்புப்பருப்பம் 

தொடர் 
Mantissa- மடக்கைப் பின்னம் 

Harmonic- இசைத்தொடர் 
Maximum- மீப்பெரிது , மீப்பெரு Proof- தெரிப்பு 
Measure- அளவு 

Property- பண்பு 
Measurement- அளத்தல் 

Prove- நிறுவு 
Median- நடுக்கோடு 

Quadrilateral- நாற்சிறை 
Minimum மீச்சிறிது , மீச்சிறு Quantity- கணியம் 
Minute ( angle ) - கலை 

Quotient- ஈவு 
( tine) - நிமிடம் 

Radian- ஆரையன் 
Multiple- மடங்கு 

Radian measure- ஆரையன் அளவு 
Multiplication- பெருக்கல் 

Radius- ஆரை 
Negative- குறை , எதிர் 

Circum- சுற்றுவட்ட ஆரை 
quantity- குறைக்கணியம் 

In- உள்வட்ட ஆரை 
Number - 67207 

Ex- வெளிவட்ட ஆரை 
» imaginary-கற்பனை எண் 

Range- வீச்சு 
Pure- தனியெண் 

Ratio- தகவு 
Real- மெய்யெண் 

» Trigonometrical-G51 2007 
Numerical- எண்ணாலாய 

கணிதத் தகவு 
Oblique- சாய்ந்த 

Reciprocal- மாறுபட்ட 
Ordinate- குத்தாயம் 

Rectangle- நீளசதுரம் 
Origin- ஆதி , பிறப்பிடம் 

Regular- ஒழுங்கான 
Parallel- ஒரு போகு , இணை Revolved angle- சுற்றின கோணம் 
Parallel lines- இணைக்கோடுகள் , Revolving line- சுற்றுங்கோடு 
ஒருபோகுக்கோடுகள் 

Revolution- சுற்று 
Parallelogram- ஒரு போகு நாற் Root- சமன்பாட்டின் தீர்வு 
சிறையி 

Secant- வெட்டுவரை 


23 


TAMILIABOARCHIVES 
GMORE 
MADRAS-400 


286 


Secant ( Trig .) எதிர்கிடக்கை System- முறை 
Second ( angle )- விகலை 

Table- வாய்பாடு 
( time ) - நொடி 

Tabulate- நிரலிடு 
Segment Alternate- மாற்றுவட் Tangent தொடுவரை 
டப் பகுதி 

( Trig . ) - இருக்கை 
Sexagesimal- அறுப்பான் பகுப்பு Term- உறுப்பு 
Side-சிறை , பக்கம் 

Theorem- தேற்றம் 
Sign- குறியீடு , அடையாளம் 

Theory- கொள்கை 
Similar- வடிவொத்த 

Triangle- முக்கோணம் 
Simplify- சுருக்கு 

Equilateral- சமபக்க முக் 
Sine ( of angle) - (கோண ) நெடுக்கை 

கோணம் 
Size- பருமன் 

Ex - centric- வெளி மைய 
Solid- திண்மம் , திண்ணிய 

முக்கோணம் 
Solution - தீர்வு , விடை 

Isosceles- இரு சம பக்க 
Solve- தீர் , விடுவி 

முக்கோணம் 
Standard- திட்டம் , திட்ட அளவு 

Rt . angle - 055 $ / 6807 
form- திட்ட அமைப்பு 

முக்கோணம் 
unit- திட்ட அலகு 

Trigonometry- கோண கணிதம் 
Substitute- ஈடு , ஈடாக்கு , மாற்று 

Analytical- பகுப்பு 
Substitution- ஈடாக்கல் , மாற்றல் 

கோண கணிதம் 
Subtend- எதிர்வீழ்த்து 

Plane- மட்ட கோண 
Subtract- கழி , நீக்கு 

கணிதம் 
Subtraction- கழித்தல் , நீக்கல் 

Spherical- கோள 
Sam- மொத்தம் , கூட்டுத் தொகை 

கோண கணிதம் 
Summation- கூட்டல் 
Supplement- சேர்க்கை , நிமிர்க்குங் Value- மதிப்பு 
கோணம் 

Vertex- கோண உச்சி , முனை 
Supplementary- நிமிர்க்கும் Vertical- செங்குத்தான 
Survey- நில அளவை 

Zero- சுன்னம் , சுழி 
Symbol- அடையாளம் , குறியீடு 


3 


21 


Unit - அலகு 


185 
N 


No.. 


LIBRARY 


| l0389 


ச 


